


அண்ணா காளியம்‌ 


கவிஞர்‌ கருணானந்தம்‌ 


வெளியீடு 





29/2, சீனிவாசப்பெருமாள்‌ சன்னதி தெரு, 
இராயப்பேட்டை,  சென்னை-600.014, 


பதிப்புரிமை, 


திருத்திய இரண்டாம்‌ அச்சு 1086 


முகப்பு ஓவியம்‌; ஜமால்‌ 


விலை ரூ. 14-00 


அச்சிட்டோர்‌ இ 
மூவேந்தர்‌ அச்சகம்‌, 
சென்னை. 14.. 


தந்‌ைத பெரியார்‌ 


அவர்கள்‌ வழங்கிய 
பாராட்டுரை 


"நண்பர்‌ ஆனந்தம்‌ அவர்களால்‌ சுவி உருவாக செய்யப்‌ 
பட்ட *அண்ணா காவியம்‌: ” என்னும்‌. கவிகை நூலைப்‌ 
பார்த்தேன்‌... ட்‌ 

மிகுதியும்‌ சுவைத்தேன்‌. மகிழ்ச்சியும்‌ அடைந்தேன்‌. 

அக்கவிதை நூல்‌ கவிதைகள்‌ பெரிதும்‌ அண்ணா அவர்‌ 
களின்‌ வாழ்க்கைத்‌ தொகுப்பாகவும்‌ அவரது ௮ருங்குணங்‌ 
களினது சித்தரிப்பாகவும்‌ காணப்படுகிறது. 
நண்பர்‌ ஆனந்தம்‌ கவிகை இயற்றுவதில்‌ வல்லவர்‌. 
"ஆனாலும்‌ அக்கவிதை புனைப்பில்‌ மிக்க சுவையும்‌ 
அருங்‌ கருத்துக்களும்‌ மலிந்திருப்பது மிகுதியும்‌ பாராட்டறி 
 குரியதாகும்‌. ட ௫ ப 

நண்பர்‌ ஆனந்தம்‌ அவர்கள்‌ எனக்கு அவரது மாணவப்‌ 
பருவ காலம்‌ தொட்டே நண்பராகவும்‌ நம்‌ இயக்கக்‌ 
கருத்துக்களைத்‌ தனது வலிவு மிக்க கொள்கையாகவும்‌ 
கொண்டவராவார்‌. 

அவர்கள்‌ 30, 35 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே குடு. அரசு 
காரியாலயத்தில்‌ ஒய்வு நேரப்‌ பணியாற்றி மிக்க உதவி 
புரிந்து வந்திருக்கிறார்‌. ப ல்‌ 

. ஆனந்தம்‌ அவர்கள்‌ கவி இயற்றுவதில்‌ மாத்திரமல்லா 

மல்‌ அரும்‌ கருத்துக்கள்‌ கொண்ட வியாசங்கள்‌ எழுதுவதி 
லும்‌ இறமை கொண்டவர்‌. ப ப ப ப 

அவர்‌ இப்போது ₹*அண்ணா காவியம்‌*' என்ற அரிய 
நூரலைத்‌ தொகுத்து இருப்பது மாத்திரமல்லாமல்‌ இதற்கு 
முன்பும்‌ பூக்காடு” என்ற ஒரு சுவை பொருந்திய கவிதைத்‌ 
தொகுப்பையும்‌ வெளியிட்டிருப்பதோடு :*கனி அமுது”. 
என்கின்ற கவிதைத்‌ தொகுப்பு நூலையும்‌ வெளியிட்டிருக்‌ 
கிறார்‌... 2 கர 
இவையாவும்‌ அரிய கருத்துக்களுடன்‌ சுவைமிக்க அழகு 
படத்‌ தொகுத்திருப்பதுடன்‌ மிக்க எளிய நடையில்‌ வசனம்‌ 
போல்‌ படித்து உணரும்‌ தன்மையில்‌ தொகுத்திருப்பது 
மிகுதியும்‌ பாராட்டத்‌ தக்கதாகும்‌, ப ப 


ஈ. வெ, ராமசாமி 
15.12.72. 


டாக்டர்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி அவர்களின்‌ 


சிந்து பாடும்‌ சிற்றாறு 
என்னருமை நண்பர்‌ கவிஞர்‌ ஆனந்தம்‌, அண்ணா 
காவியம்‌ தீட்டியுள்ளார்‌. .. 4 
இதற்குப்‌ பெரியாரின்‌ முன்னுரையும்‌ கிடைத்துள்ளது. 
பெரியார்‌ முன்னுரையாகத்‌ திகழ்ந்துதானே அறிஞர்‌ 
அண்ணா புத்தகமாக நமக்குக்‌ கிடைத்தார்‌. அந்தப்‌ பெரு 
நூலின்‌ சில பக்கங்களாக நாம்‌ இருக்கின்றோம்‌. ப 
அழகான கவிகை வரிகளில்‌, நாடகக்‌ காட்டு போல 
வும்‌, உரைநடை ஓவியம்‌ போலவும்‌, கதை சொல்லும்‌ 
திறன்‌ படைத்த கவிஞர்‌ ஆனந்தம்‌, அண்ணாவின்‌ ' 
வரலாற்றுக்‌ காவியத்தை, எளிய எழிலார்ந்த நடையில்‌ 
உருவாக்கியிருக்கிறாா்‌, 
பெரியாருடனும்‌, அண்ணாவுடனும்‌, இயக்கத்‌ 
குலைவர்களுடனும்‌ நெநருங்கிப்‌ பமக, தடம்‌ குவறாப்‌ ': 
பாதையில்‌, நீண்ட நெடுநாட்களாக இலட்சியப்‌ பயணம்‌ 
புரியும்‌ நண்பர்‌ ஆனந்தம்‌ அவர்கட்கு, இந்தக்‌ காவியம்‌ 
புனைவது எளிதேயாகும்‌. ப - 
அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌, 
வெள்ளி விழா ஆண்டில்‌ நடைபோடும்‌ நேரத்தில்‌ இந்த ஏடு 
வெளிவருவது மிசுப்‌ பொருத்தமாகும்‌, ப ப 
“பெரியாரின்‌ பேரெதிர்ப்பைச்‌ சமாளித்‌ துத்தான்‌ 
பெருமையுடன்‌ பதினைவர்‌ உள்ளே சென்றார்‌, 
பெரியார்மேல்‌ சுடுசொற்கள்‌ வீசி விட்டுப்‌ ட 
பெரியவராம்‌ கேருபிரான்‌ சென்னை வந்தார்‌, 
பெரியாரைத்‌ தானேயென்‌ றில்லை அண்ணா 
__ பிடிகருப்புக்‌ கொடி'* எனவே ஆணை யிட்டார்‌, 
பெரியமன அரசினரோ அனைவ ரையும்‌ 
ப பிடி த்தடைத்தார்‌ சிறைக்குள்ளே! ஆயின்‌ என்ன? ” 
என்ற வரிகளைப்‌ படிக்கும்போது கவிதை ஆற்றலை மட்டு. 
மல்ல; அண்ணாவின்‌ அரசியல்‌ பெருந்தன்மையையும்‌ 
எண்ணி எண்ணிப்‌ பெருமை கொள்கிறோம்‌. ர்‌ 
... *சிந்து பாடும்‌ சிற்றாறு” இந்தக்‌ கவிதை ஏடு எனச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறிவிடலாம்‌... ட ப 
_ . அன்புள்ள, 
மு. கருணாநிதி 
௨0.74... 


தொகுப்புத்‌ தோரணங்கள்‌ 
கவிஞர்‌ அ. மறைமலையான்‌ 


:காவியம்‌” என்னும்‌ இலக்கிய மாளிகையைக்‌ கலை 
யழகோடு எழுப்பும்‌ கைதேர்ந்த சிற்பியாகத்‌ திகழ்பவர்‌ 
இன்று சுவிஞர்‌ கருணானந்தம்‌ அவர்கள்‌. இகுற்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டான எழுத்து வைரமே *அண்ணா காவியம்‌.” 

பேரறிஞர்‌ அண்ணா அவர்களைப்‌ பாட்டுடைத்‌ 
குலைவன்‌. ஆக்கி, முதன்‌ முதலில்‌ ஒரு காவிய மாளிகை 
எழுப்பி அதிலே ௮வரை அமர்த்திச்‌ சிறப்பித்த குனிப்‌ 
பெருமை கவிஞர்‌ சுருணானந்தம்‌ அவர்களையே சாரும்‌. 

“வெண்பாவிற்குப்‌ புகழேந்தி; விருத்தத்திற்கு வில்லி 
புத்தூரார்‌'- என்று சொல்லுவார்கள்‌. அந்த. வில்லிபுத்‌ 
தரராரையே வெல்லக்‌ கூடிய விருத்தங்களை இந்நூலில்‌, 
வெல்லத்‌ தமிழில்‌ விரித்திருக்கிறார்‌ சுவிஞர்‌. .. 

இவரது கற்பனை கொஞ்சும்‌ கவிதை நெஞ்சத்தி 
லிருந்து எண்சீர்‌ விருத்தங்கள்‌ மட்டுமே பழச்சாறாய்ப்‌ 
பாய்ந்து வரவில்லை; அசுவற்பாக்களும்‌ சந்தப்பாக்களும்‌ 
கூடப்‌ பால்சோறாய்‌ வழிந்தோடி. வந்துள்ளன. 

பொதுவாக ஒரு நூலுக்கு வெளியீட்டு விழா நடத்து 
வதுதான்‌ தமிழ்நாட்டில்‌ வாடிக்கை. ப ப ப 

. எந்த ஒரு நூலும்‌ வெளிவந்த சில மாதங்களுக்‌ 
குள்ளேயே திறனாய்வுக்‌ கருத்தரங்குகளையோ....அவற்றை 
விடப்‌" பட்டிமன்றத்தையோ..சந்தித்ததாக. வரலாறு 
இல்லை, ப டு 

அந்தப்‌ புரட்சி வரலாற்றையும்‌ படைத்த முதல்‌ 
நூலாக நிமிர்ந்து நிற்கிறது கவிஞர்‌ கருணாளந்தம்‌ 
அவர்களது கைவண்ணத்தில்‌ மலர்ந்துள்ள *௮ண்ணா 
காவியம்‌,” ட ட ல ௮ ்‌ 

சென்னையில்‌ உள்ள. கலைவாணர்‌ அரங்கத்தில்தான்‌ 
“அண்ணா காவியம்‌” முதன்‌ முதல்‌ வெளியிடப்‌ பெற்றது. 
எவ்வளவு பொருத்தமான அரங்கேற்றம்‌ அது! 
... சென்னை திருவள்ளுவர்‌ மன்றம்‌ அந்த விழாவுக்கு 
ஏற்பாடு செய்திருந்தது. தன்‌ 
... அன்றைய தமிழக முதல்வர்‌. டாக்டர்‌ . கலைஞர்‌ 
அவார்கள்‌ நூலை வெளியிட்டார்‌. ப ன்‌ 
... முதற்படியை ஆற்காடு வீராசாமி அவர்கள்‌ நூறு 
கபாய்‌ கொடுத்துப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. இரண்டாவது 


ப்‌ 


படியை நூறு ரூபாய்‌ தந்து ஆர்‌. டி. சீதாபதி அவர்கள்‌ 
வாங்கிக்‌ கொண்டார்‌. 
.. திருவள்ளுவர்‌ மன்றச்‌ செயலாளர்‌ டி. ஆர்‌. பாலு 
அவர்கள்‌ முன்னின்று நடத்திய அந்த விழாவுக்குத்‌ 
திராவிட முன்னேற்றக்‌ கழக முன்னணித்‌ தலைவர்களும்‌, 
தொண்டர்களும்‌ பொதுமக்களும்‌ திரளாக வந்து 
சிறப்பித்தனர்‌. 
... அதே கலைவாணர்‌ அரங்கத்தில்தான்‌ அண்ணா 
காவியம்‌” நாலுக்கு அடுத்த திங்களே நடைபெற்றது 
இன்னொரு பாராட்டு விழா! 

கவிஞர்‌ பொன்னடியான்‌ அவர்களைத்‌ தலைவராகக்‌ 
கொண்ட தமிழ்க்‌ கவிஞர்‌ பெருமன்றத்தினர்‌ அப்பாராட்டு 
விழாவை முன்னின்று நடத்தினர்‌. 

அப்போது தமிழக அமைச்சராக இருந்த மாண்புமிகு 
என்‌. வி. நடராசன்‌ அவர்கள்‌, மாண்புமிகு மன்னை 
நாராயணசாமி அவர்கள்‌, மாண்புமிகு அன்பில்‌ 
குருமலிங்கம்‌ அவர்கள்‌, மாண்புமிகு இராசாங்கம்‌ அவர்கள்‌, 
சட்ட மேலவைத்‌ துணைத்‌ தலைவர்‌ சிலம்புச்‌ செல்வர்‌ 
ம. பொ. சிவஞானம்‌ அவர்கள்‌, சட்டமன்றத்‌ துணைத்‌ 
குலைவார்‌ நா. கணபதி . அவர்கள்‌ ஆகியோர்‌ விழாவில்‌ 
கலந்துகொண்டு சிறப்புரைகள்‌ ஆற்றினர்‌. தமிழறிஞர்கள்‌ 
மகாவித்துவான்‌ வேணுகோபாலப்‌ பிள்ளை, பேராசிரியர்‌ 
டாக்டர்‌ ந, சஞ்சீவி, டாக்டர்‌ அவ்வை நடராசன்‌ 
ஆகியோரும்‌ அவ்விழாவில்‌ பாராட்டுரை வழங்கினார்கள்‌ , 

அதன்‌ பின்னர்‌ அண்ணா காவியம்‌” பற்றிய திறனாய்‌ 
வுகீ கருத்தரங்கு ஒன்று சென்னையில்‌ உள்ள *கீதா ஒட்டல்‌” 
வளாகத்தில்‌ மிகச்‌ சிறப்பான முறையில்‌ நடத்தப்பட்டது. 

தமிழக அரசில்‌ அதிகாரியாக இருந்து ஆட்சி மொழிச்‌ 
சொற்கள்‌ பற்றிய நரல்‌ ஒன்றைத்‌ தீட்டியவரும்‌ தஞ்சாவூர்‌ 
-மாரனாங்கோரையைச்‌ சார்ந்தவருமான தமிழறிஞர்‌ 
கோ... முத்துப்பிள்ளை அவர்கள்‌ அந்தக்‌ கருத்தரங்‌ 
குக்குத்‌ தலைமை ஏற்றார்கள்‌. ப ப ன்‌ 

உவமைக்‌ கவிஞர்‌ சுரதா, திராவிடர்‌ கழகப்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌ கி. வீரமணி, பேராசிரியர்‌ டாக்டர்‌ மா. 
நன்னன்‌, சிலம்பொலி செல்லப்பன்‌, டாக்டர்‌ அவ்வை 
தடராசன்‌, டாக்டர்‌ இரா. குமாரவேலன்‌ . ஆகியோர்‌ 
₹அண்ணா காவியம்‌” பற்றிய தங்கள்‌ கருத்துக்‌ கனிகளைப்‌ 
பல்சுவை விருந்தாகப்‌ பரிமாறினார்கள்‌, ர த்‌ தட. 


ர்‌ 


மறுபடியும்‌ அண்ணா காவியம்‌' பற்றிய திறனாய்வுக்‌ 
கருத்தரங்கு ஒன்று சென்னை.-.-:₹கோகுல்‌ ஒட்டல்‌”” 
வளாகத்தில்‌ பொலிவோடு நிகழ்ந்தேறியது. 
தி, மு, கழக முன்னணித்‌ தலைவர்களுள்‌ ஒருவரான 
நீலநாராயணன்‌ அவர்களும்‌, பசும்‌ பொன்‌ ஃபைன்‌ 
ஆர்ட்ஸ்‌' கலை நிறுவனத்தின்‌ சார்பில்‌ பி. கே. முத்து 
ராமலிங்கம்‌ (௪ரணி) அவர்களும்‌ அந்தக்‌ கருத்தரங்கை 
முன்னின்று நடத்தினர்‌. 

உவமைக்‌ கவிஞர்‌ சுரதா அவர்கள்‌ அதற்குத்‌ 
தலைமையேற்றார்‌. பேராசிரியர்‌ மா. கி, தசரதன்‌, 
டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌, சிலம்பொலி செல்லப்பன்‌, டி. ஜி. 
நாராயணசாமி, எஸ்‌. நல்லரசு, வார்கீஸ்‌, கரந்தை 
கணேசன்‌, சண்முக வடிவேலு, நா. முத்துக்குமாரசாமி 
ஆகியோர்‌ தங்கள்‌ சிந்தனை முத்துக்களைச்‌ சீரிய முறையில்‌ 
எடுத்து வைத்தனர்‌. ப 

குஞ்சையில்‌ இராமநாதன்‌ மன்றத்தில்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌ 
பெருமன்றத்தினர்‌ பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ அவர்களுக்கு 
விழா எடுத்தபோது -இந்த அண்ணா காவியம்‌” பட்டி 
மன்ற விழாவையும்‌ 17-5-75 அன்று நடத்தினர்‌, 

இரு. துறவி இளங்கோவன்‌ (சட்டமன்ற உறுப்பினர்‌) 
அவர்களும்‌ ஏனைய பாசமிகு தோழர்களான எஸ்‌. 
பெத்தண்ணன்‌ (தஞ்சை நகராட்சித்‌ தலைவர்‌), எஸ்‌. 
நடராசன்‌ (சட்டமன்ற உறுப்பினர்‌) பி. எஸ்‌. தங்கமுத்து, 
ஏ. வி. பதி, டி. கே. கோவிந்தன்‌, சுல்தான்‌, வீரப்பிள்ளை 
ஆகியோரும்‌ ஆர்வத்துடன்‌. விழா ஏற்பாடுகளை மேற்‌ 
கொண்டனர்‌. து இ ப 

அந்தப்‌ பட்டிமன்ற விழாவுக்கு அப்போது அமைச்ச 
ராக இருந்த மன்னை நாராயணசாமி அவர்கள்‌ முன்னிலை 
ஏற்றிருந்தார்‌. தமிழ்நாடு சட்ட மேலவைத்‌ துணைத்‌ 
தலைவராக இருந்த சிலம்புச்‌ செல்வர்‌ ம. பொ, 
சிவஞானம்‌ அவர்கள்‌ தலைமை தாங்கினார்‌. த டட 

பட்டிமன்றத்‌ தலைப்பு ; அண்ணா காவியத்தில்‌ 
விஞ்சி நிற்பது அண்ணாவின்‌ சமுதாய உணர்வா? அரசியல்‌ 
உணர்வா???” என்பதாகும்‌. ப ஆ. ஷ்‌ அதை... 

“அரசியல்‌ உணர்வே” என்னும்‌ அணியின்‌ தலைவர்‌: 
புலவர்‌ சி. மூருகையன்‌ (சட்டமன்ற உறுப்பினர்‌) அவர்கள்‌. 
கவிஞர்‌ தொல்காப்பியன்‌, கவிஞர்‌ முத்துராமலிங்கம்‌ 
இருவரும்‌ அவரை ஆதரித்து வாதிட்டார்கள்‌; 


“சமுதாய. உணர்வே.” “என்னும்‌ அணியின்‌ குலைவர்‌ 
டாக்டர்‌. அவ்வை . நடராசன்‌ அவார்கள்‌, பேராிரியர்‌ 
கு. சிவஞானம்‌, புலவா்‌ இளஞ்செழியன்‌ இருவரும்‌ அவரைச்‌ 
சார்ந்து வாதங்களை எடுத்து வைத்தார்கள்‌. ப ப 

. பேரறிஞர்‌ அண்ணா அவர்களைப்‌ பற்றி முதன்‌ முதல்‌ ப 
எழுதப்‌, பெற்ற ஒரு தமிழ்க்‌ காவியத்துக்கு.. அமைச்சர்‌ 
முன்னிலையில்‌ : சட்டமேலவைத்‌ துணைத்‌ தலைவர்‌ 
தலைமையில்‌ அந்தக்‌ காவியத்தின்‌. - படைப்பாளே 
. சுண்ணாரக்‌ கண்டுகளிக்கும்‌ வகையில்‌ ஒரு பட்டிமன்ற விழா 

துமிழகத்தில்‌ தடைபெற்றது இதுவே முதல்‌ குடவை/ 

... அடுத்தநாள்‌ மாலை அண்ண காவியம்‌” நாலுக்குப்‌ 
பேராவூரணியில்‌ பொதுமன்றில்‌ பாராட்டு விமா நடந்தது, 
- கவிஞர்‌. குருவிக்கரம்பை சண்முகம்‌ முன்னின்று 
நடத்திய அந்த இலக்கிய விழாவுக்குத்‌ தவத்திரு குன்றக்‌ 

குடி. அடிகளார்‌ அவர்கள்‌ தலைமை தாங்கினார்கள்‌, 

_ மாண்புமிகு அமைச்சர்‌ மன்னை நாராயணசாமி 
அவர்கள்‌ முன்னிலை ஏற்றார்கள்‌, இர௱விட்‌ இயக்கச்‌ 
செம்மல்களான 'பேராவரணி. கு. அடைக்கலம்‌, அறந்‌ 
தாங்கி ௮, துரையரசன்‌, பேராவரணி வி. எஸ்‌. குழந்தை, 
அவ்வை. நடராசன்‌, _ முத்துப்பேட்டை ந, தருமலிங்கம்‌, 
கொல்லுமாங்குடி வரதகோபால கிருட்டிணன்‌, சுப்பிர 
மணியபுரம்‌ இரா. இராசன்‌, பூ. கொல்லை கிருட்டின 
"மூர்த்தி, .நாடியம்‌ இராமையன்‌ முதலானோர்‌ “அண்ணா 
_ காவியம்‌” நூலைப்‌ பாராட்டித்‌ தங்கள்‌ சொல்மாலை 
களைச்‌ சூட்டினார்கள்‌. ப ப 
...... 1976 பிப்ரவரி 3-ஆம்‌ நாள்‌ பேரறிஞர்‌ அண்ணா 
- அவர்களது நினைவு நாள்‌. அண்ணா சதுக்கத்துக்கு எதிரே. 


... புள்ள: சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வளாக தீதில்‌ குமிழ்‌ கீ 


துழையின்‌ சார்பாக அண்ணா. காவியம்‌” நூலுக்குப்‌ 
பாராட்டுக்‌ கூட்டம்‌ நடத்தப்‌. பெற்றது. டாக்டர்‌ 
- இிருஷ்ணா சினிவாஸ்‌ தலைமை ஏற்றிருந்தார்‌. 

.. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
... பேராிரியர்‌ டாக்டா்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ காவியத்தைத்‌ 
... இதனாய்வு செய்து உரையாற்றினார்‌, 26 


5 மம்ணி: நேரத்திற்கு மேல்‌..மிக. அழகான உத்தி 
ட்‌ “ன்‌ தமிழில்‌-இல்லை--ஆங்கிலத்திலேயே . அவர்‌ 
௭08 கருத்து விருந்துபடைத்தார........ னர்‌. 


ர்‌ க ட்டி 4 4 க $ 
சிலம்புச்‌ செல்வர்‌ ம, பொ, சிவஞானம்‌ 
அவர்களின்‌ :*செங்கோல்‌' * 20.10.74 


தமிழகத்தின்‌ சமுதாய வாழ்விலே பகுத்தறிவுச்‌ சுடர்‌ 
கொளுத்தித்‌, தமிழ்‌ மொழியின்‌ வரலாற்றிலே புது 
ஏட்டைப்‌ படைத்து, அரசியலிலே சனநாயசகத்திற்குப்‌ 
புத்துயிர்‌ தந்து, ஏழைகளின்‌ துயர்‌ துடைக்கத்‌ தம்பிய 
ருடன்‌ அரியணையேறி, அங்கு அவர்களைத்‌ தங்க 
வைத்துத்‌ தாம்‌ அமரராகி விட்டார்‌ அண்ணா. 
. அவரது வாழ்க்கை வரலாறு உண்மையிலேயே ஒரு 
கா.ப்பியத்துக்குரியது. “அண்ணாவின்‌ தம்பியருள்‌ ஒருவ 
ரான கவிஞர்‌ எஸ்‌. கருணானந்தம்‌ அவர்கள்‌ *அண்ணா 
காவியம்‌” என்னும்‌ இந்தக்‌ கவிதை நூலைப்‌ படைத்‌ 
துள்ளார்‌... 

காப்பியத்துக்குப்‌ பாயிரம்‌ தேவை... அந்த. நூல்‌ 
மரபைக்‌ கடைப்பிடித்து இந்தக்காப்பியத்தின்‌ தலைவரான 
அண்ணா மீதே கவிஞர்‌ பாடியுள்ள பாயிரம்‌ சுவையானது. 


அண்ணா பிறந்தது முதல்‌ அவர்‌ அமரறானது வரை 
வாழ்க்கை வரலாறு முழுவதும்‌ இந்நூலில்‌ விரித்துரைக்கப்‌ 
படுகிறது. வேற்றுச்‌ சொல்‌ இல்லாமல்‌, வெட்டி. வருண 
னையும்‌ இல்லாமல்‌, பகுத்தறிவாளர்‌ ஏற்கும்‌ வகையில்‌ 
காப்பியம்‌ படைத்த கவிஞரை எவ்வளவு பாராட்டினா 
லும்‌ தகும்‌, ப 

கவிஞர்‌, தாம்‌ அண்ணாவிடம்‌ வைத்துள்ள பற்றுதலை 
ஏன்‌ பக்தியைக்‌. -சுவிதைதோறும்‌ காண்கிறோம்‌, 

கவிஞர்‌ ஆனந்தம்‌ பிறர்‌ பார்வையில்‌ படாமல்‌ 
மறைந்து வாழும்‌ இயல்புடையவர்‌. அண்ணாவிடம்‌ 
கொண்ட பக்தி காரணமாகத்தான்‌ இந்நூலின்‌ மூலம்‌ 
வெளிப்பட்டுள்ளார்‌. ப ப க டட 5 

காப்பிய நாயகனின்‌ வரலாற்று நிகழ்ச்சிகளைக்‌ 
கூறுமிடத்து, அவருடைய அடக்கம்‌, அன்பு, பண்பு. ஆகிய 
வற்றைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றார்‌. க 

அண்ணா புற்றுநோய்க்கு ஆளான பின்னர்‌ வரும்‌. 
கவிதைகளிலே, கவிஞர்‌ ஆனந்தம்‌ தமது எழுதுகோலைத்‌ 
துயரத்திலே . தோய்த்து : எழுதுகிறார்‌. அண்ணாவின்‌. 
முடிவைக்‌ கூறும்‌ கவிதையும்‌ அவ்வாறே. -. த்தம்‌ 

மொத்தத்தில்‌ “அண்ணா. காவியம்‌”... தமிழ்க்‌ களஞ்சி 
பூத்தில்‌ நிலைத்திருக்கக்‌ கூடிய இலக்கியச்‌ செல்வம்‌, 


திரு தி, வ, மேய்கண்டார்‌ 


“கனியமுது”, பூக்காடு! ஆகிய கவிதை நூல்களைத்‌ 
த்மிமுக்கு- அளித்துக்‌ கால்‌ நூற்றாண்டுக்கும்‌ மேலாகக்‌ 
கவிபாடும்‌ கவிஞர்‌ ஆனந்தம்‌ அவர்கள்‌, காவிய நாயகனான 
அண்ணாவின்‌ புகழிலும்‌ அன்பிலும்‌ ஆழ்ந்து _ போன 
உள்ளத்தோடு, தம்‌ நூலின்‌ பாயிரத்தைப்‌ .புதுச்‌ சுவை 
யோடு தொடங்கித்‌ தம்‌ கவிதா சக்தியை வெளிப்படுத்து 
கிறார்‌. ப த ர ஒ. 

.. கவிஞர்‌ ஆனந்தம்‌ அவர்கள்‌ அண்ணாவுடனும்‌--அவர்‌ 
- சார்ந்த இயக்கத்துடனும்‌ இணைந்து சேர்ந்து வளர்ந்தவ 
ஈவார்‌; இது, அண்ணாவின்‌ வரலாற்றை எழுதிய மற்ற 
வர்களுக்கு அமையாத நல்லதோர்‌ வாய்ப்பாகும்‌. தாம்‌ 
பெற்ற அனுபவங்களையும்‌ உணர்வுகளையும்‌ நல்ல 
வண்ணம்‌ பயன்படுத்தி அரியதோர்‌ காவியமாக ஆக்கி 
விட்டார்‌. ௮4 ள்‌ | 
முப்பத்திரண்டு . ஆண்டு'களாக இயச்கத்தின்‌ எல்லா 
நிகழ்ச்சிகளோடும்‌ தொடர்பு கொண்ட கவிஞர்‌ இயற்றிய 
இக்காவியத்தில்‌, பெரும்பாலும்‌ எந்த ஒரு நிகழ்ச்சியும்‌ 
யாருடைய பெயரும்‌ விடுபடவில்லை! _ 
. அண்ணா பிறந்தது முதல்‌ மறைந்தது வரை உள்ள 
அனைத்து . நிகழ்ச்சிகளும்‌. இந்நூலில்‌ வருணிக்கப்‌ 
பெற்றுள்ளன. ர அளி 
- அண்ணாவின்‌. இயல்புகளையெல்லாம்‌ ஊன்றிக்‌ 
கவனித்திருந்த. கலிஞர்‌, காவியமெங்கிலும்‌ அவற்றைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டே வருகிறார்‌. ப 
அண்ணாவின்‌ பெருந்தன்மையைச்‌ சித்தரிக்கும்‌ அபூர்வ 
நிகழ்ச்சிகளையும்‌ கவிஞர்‌ குறிப்பிடுகிறார்‌. ப 
அண்ணாவின்‌ இறுதி நாட்களைப்‌ பற்றிக்‌ கவிஞர்‌ 
சொல்வது நம்மைச்‌ சோகக்‌ கடலில்‌ ஆழ்த்துகிறது! கவிஞர்‌ 

உள்ளம்‌ கசிந்துருகிக்‌ கண்ணீர்‌ வரப்‌ பாடுகிறார்‌. ., - 
புலவர்‌ குழந்தை அவர்களின்‌ இராவண காவிய”த்‌ 
திற்குப்‌. பிறகு கவிஞர்‌: ஆனந்தம்‌ அவர்கள்‌ 'எழுதிய 
“அண்ணா . காவியம்‌” : வரலாற்றில்‌  சிறப்பானதோர்‌ 

இடத்தைப்‌ பெறுகிறது...” ல 9. ௦ 
_ தமிழ்‌ . உள்ள அளவும்‌ அண்ணாவின்‌ புகழ்‌ வாழும்‌ 
அண்ணாவின்‌ புகழ்‌ உள்ள அளவும்‌ -கவிஞர்‌ ஆனந்தம்‌ அவர்‌ 

களின்‌ அண்ணா காவியும்‌” வாழும்‌! 2 10. 
(கழகக்‌ குரல்‌:'. 17.11.1974) 


. உவமைக்‌ கவிஞர்‌ சுரதா. 


சடையப்ப வள்ளலுக்குப்‌ பக்கத்திலே இருந்த கம்பனும்‌ 
பாடியிருக்கிறான்‌, அக்பரின்‌ பக்கத்திலே இருந்த அபுல்கா௪ 
ம்‌ பாடியிருக்கிறான்‌. பயந்து பாடினானா? பாராட்ட 
வண்டும்‌ என்று பாடினானா? ஏதாவது பெறலாம்‌ 
என்பதற்காகப்‌ பாடியிருக்கலாம்‌ /! 


்‌. ஆனால்‌, அண்ணா. காலமான பிறகு, கவிஞர்‌ 
கருணானந்தம்‌ அவர்கள்‌ இந்தக்‌ காவியத்தைப்‌ பாடியிருகீ 
இிறார்கள்‌. எதையும்‌ கேட்காமலே--எதிர்பார்க்‌காமலே-- 
பாடியிருக்கிறார்கள்‌. கம்பன்‌ பாடியதை விட, அபுல்காசன்‌ 
பாடியதைவிட, மிகச்‌ சிறந்த முறையில்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டி, இந்தக்‌ காவியத்தைப்‌ பாடியிருக்கிறார்‌ கவிஞர்‌ 
_ கருணானந்தம்‌, ர தட ன்‌ 
. ஓர்‌ அரசியல்‌ தலைவரைப்‌ பற்றி, நான்‌ அறிந்தவரை 
யில்‌, மற்ற யாரும்‌ இப்படிப்‌ பாடியதாகத்‌ தெரியவில்லை! 
யாராவது வள்ளலைப்‌ பற்றிப்‌ பாடினார்‌ என்றால்‌ 
அதில்‌ ஆசை அடங்கியிருக்கிறது என்று பொருள்‌; ஏதாவது 
இடைப்பதற்கும்‌ வழி உண்டு! ்‌ 
அண்ணாவோ இந்தனையில்‌ வள்ளலாக இருந்தாரே 
தவிரச்‌ செல்வத்தில்‌ வள்ளலாக வாழ்ந்தவர்‌ இல்லை! அவர்‌ 
ஒரு சாதாரண ஏழைக்‌ குடிமகன்‌. அவர்‌ இப்போது 
உயிரோடும்‌ இல்லை, எனவே அவரைப்‌ பற்றிக்‌ கவிஞர்‌ 
பாடியிருப்பதில்‌ எந்த ஆசையும்‌ அடங்கியிருக்கவில்‌ லை! 
நான்‌ கழித்துக்‌ கூட்டிப்‌ பெருக்கிச்‌ சரியாகவே சொல்‌ 
கஇழேன்‌:- 55 


... இந்தத்‌ தலைமுறையிலே மிகச்‌ சிறந்த கவிஞனாக-- 
மிகச்‌ சிறந்த காப்பியத்தைச்‌ செய்திருக்கிறார்‌. என்பத 
னாலே--தனித்த முறையிலே இவரைப்‌ பாராட்டுகிறேன்‌! 


என்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்த (தஞ்சை) ஒரு கவிஞன்‌-- 
என்‌ வயதை உடைய ஒரு கவிஞன்‌--என்‌. கண்ணுக்கு 
. எதிரிலே மிகச்‌ சிறந்த ஒரு காவியம்‌ செய்திருக்கிறார்‌ 
என்பதாலே நான்‌ மிகமிக ம௫இழ்ச்சி அடைகிறன்‌, மிகமிகப்‌ 
பாராட்டுகிறேன்‌. ௮ 23 2 ட த அ அமி 
கவிஞர்‌ கருணானந்தம்‌ அவர்கள்‌ மிக. நீண்ட காலம்‌ 
வாம வேண்டும்‌; மிகப்‌ பல நூல்களைப்‌. படைக்கு 


தமிழினத்‌ தளபதி கி. வீரமணி 
இது அண்ணா அவர்களின்‌ காவியம்‌ மாத்திரம்‌ அல்ல, 


இது தமிழகத்தின்‌ காவியம்‌, ப 

நீதிக்கட்சி இல்லாவிட்டால்‌ தமிழனுக்கு வாழ்வு 
என்பதே கடையா து. 

அண்ணா அவர்கள்‌ அய்யாவின்‌ ஒலிபெருக்கி! 


அண்ணா எதையும்‌ விட்டுக்‌ கொடுத்து எதையும்‌ 
செய்யவில்லை. 

அந்த உண்மையை மிகத்‌ தெளிவாக_-மிக விளக்கமாக 
இந்த நூலில்‌ கவிஞர்‌ அவர்கள்‌ எடுத்துச்‌ சொல்லியிருக்‌ 
வறம்‌ 

தமிழகத்தினுடைய வரலாற்றுப்‌ பின்னணி--தமிழகத்‌ 
இன்‌ சமுதாய எழுச்சி-சமுதாய ஏற்றம்‌ சமுதாயப்‌ 

புரட்சி. என்பவற்றையெல்லாம்‌ தெளிவாகச்‌ காட்டியிருக்‌ 
திறார்‌ கவிஞர்‌. 

அண்ணாவின்‌ எழுத்துக்கு அடிப்படை என்னென்ன? 
மூன்று அடிப்படைகள்‌ அவை; 

அவரது எழுத்திலே--தமிழ்‌ உணர்வு இருக்கும்‌; இன: 
உணர்வு இருக்கும்‌: பகுத்தறிவு உணர்வு இருக்கும்‌. 

இந்த மூன்று அடிப்படை. உணர்வுகளும்‌ சேர்ந்தது 
தான்‌--முத்தமிழ்‌ போல. இணைந்ததுதான்‌....அ௮ண்ணாவின்‌ 
அழுத்து என்பதை மிக ஆழமாக இந்த நூலிலே சொல்லி 
யிருக்கிறார்‌ கவிஞர்‌ அவர்கள்‌. 

“அண்ணா காவியம்‌” என்னும்‌ இந்த நூலில்‌ அன்பு 
உணர்வு இருக்கிறது; அமைதி உணர்வு இருக்கிறது; நன்றி 
உணர்வு இருக்கிறது; ஏன்‌, எல்லா உணர்வுகளுமே இருக்‌ 
கின்றன. ப 
ப அண்ணா அவர்களுடன்‌ நெருங்கிப்‌ பழகாதவர்கள்‌ 
அவரைப்‌ பற்றிக்‌ காவியம்‌ எழுதினால்‌, அதிலே சுவை 
யிருக்சு முடியாது. : அண்ணாவுடன்‌ நெருங்கிப்‌ பழகிய 
போதிலும்‌, காவியம்‌ எழுத முடியாதவர்கள்‌ எழுதினாலும்‌ 
அதிலேயும்‌ சுவை இருக்க முடியாது. ... 

. இவர்களோ. (அ. இரண்டு தகுதிகளும்‌ பெத்ற 
வார்கள்‌. 

எனவே, இவர்கள்‌. செய்திருக்கிற இந்தக்‌ காவியத்தைப்‌ 
போற்றிப்‌--பாராட்டி- நன்றி காட்டிப்‌ பரப்ப வேண்டிய 
முயற்சியை. மேற்கொள்வதும்‌ தம்‌. அடடடா 
கடமை ஆகும்‌, 


ம ம ரந. ந 
தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
நண்பர்‌ கருணானந்தம்‌ அவர்கள்‌ ஒரு நல்ல கவிஞா்‌ 
இயல்பிலேயே மலர்ந்த கவிஞர்‌. 

- இலபேர்‌ கவிஞர்களாகப்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. சிலபோர்‌ 
கவிதைத்‌ தன்மையை முயன்று பெறுகிறார்கள்‌. சில 
பேரிடத்தில்‌ கவிதைத்‌ தன்மை திணிக்கப்படுகிறது. கவிஞர்‌ 
கருணானந்தம்‌ அவர்கள்‌ பிறவிக்‌ கவிஞர்‌ என்று நான்‌ 
சொன்னால்‌ எல்லோரும்‌ உடன்படுவீர்களோ இல்லையோ 
தெரியாது. ஆனால்‌ அவருடைய கவிதை வளத்தைப்‌ 
பார்க்கிறபோது அந்த வழிவழி மரபு வளர்ந்திருக்கிறது. 

நல்ல இசையமைத்துப்‌ பாடும்‌ சந்தமும்‌, ஆற்றொழுக்‌ 


கான கவிதை வளமும்‌ அமைய, இன்னும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்போனால்‌ 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கொச்சை 
மொழிகள்‌, விரசங்கள்‌ விர்வாத ஓர்‌ அருமையான 
அண்ணா காவியத்தை அவர்‌ செய்திருக்கிறார்‌. 
பெரும்பாலோருக்கு, உவமைகள்‌ என்று சொன்னால்‌ 
விரசமான அல்லது கொச்சைத்‌ தனமான உவமைகள்தான்‌ 
கிடைக்கின்றன. ஆனால்‌ கவிஞரவர்கள்‌ படைத்திருக்கிற 
அண்ணா காவியத்தில்‌--நெஞ்சிருக்கிற மனிதன்‌ ஒருவன்‌ 
இருப்பானானால்‌, அவன்‌ அந்தக்‌ கவிதையை உணர்ந்து 
படிப்பானானால்‌ ஓரிரண்டு தடவைகளாவது அவன்‌ 
படிக்கிற வேகம்‌ தடைப்பட்டிருக்கும்‌; பல. இடங்களில்‌ 
இருப்பித்‌ திருப்பிப்‌ படிப்பான்‌. அவன்‌ எவ்வளவு கல்‌ 
நெஞ்சம்‌ உடையவனாக இருந்தாலும்‌, ஒரு குடவை 
இரண்டு தடவை அவன்‌ அழாமல்‌ இருக்க முடியாது. 
இது.ஒரு சிறந்த காவிய நூல்‌: இது போன்ற நடை 
லப்பதிகாரத்தில்தான்‌ இருக்கிறது. அறநெறி போதிக்‌ 
இன்ற நூலாகவும்‌ இது இருக்கிறது. கட்சிக்‌ காழ்ப்புணர்ச்சி 
ல்லாமல்‌ எல்லாரும்‌ படிக்கவேண்டிய ஒரு விழுமிய நூல்‌. 
இந்நாலிலே சில இடங்களில்‌ நகைச்சுவையும்‌ கலந்திருக்‌ 
கிறது, ன க ட 


.. அண்ணா அவர்களோடு கவிஞர்‌ சாப்பிட உட்காரும்‌ 
போது கவிஞரின்‌ வயிறு முந்தி வருமாம்‌... அதைப்‌ பார்த்து 
இன்னும்‌ சாப்பிடு என்று கூறி அண்ணா மகழ்வாராம்‌. 
- இவ்வளவு நட்பாக தோழமையாக உறவாக இருந்தவ 
ரிடத்திலே இவ்வளவு பெரிய மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறாரே கவிஞர்‌! அது ரொம்ப அபூர்வமாகத்‌ 
தான்‌ சிலருக்குக்‌ கிடைக்கும்‌. . ப டட எடி 


என்னுரை 


- இக்குறுங்காப்பியத்தின்‌ முதற்பதிப்பை ௮ண்ணா அவர்‌ 
களின்‌ அறுபத்து அய்ந்தாவது பிறந்த நாளில்‌ (15.9.-74) 
வெளியிட்டேன்‌. ஏறத்தாழ பதின்மூன்று ஆண்டுகளின்‌ 
இடைவெளிக்குப்‌ பின்னர்‌ இரண்டாம்‌ பதிப்பினை ௮ண்ண 
னின்‌ பதினேழாவது நினைவுநாளில்‌ வெளியிடுகின்‌ றேன்‌, 

்‌ சேர்த்தல்‌ நீக்கல்‌ இருத்தல்‌ ஆகிய மூவகை மாற்றங்கள்‌ 
சிலவற்றை இப்‌ பதிப்பில்‌ செய்துள்ளேன்‌; அளவில்‌ 
பெருகிடாவண்ணம்‌. 5 

கையெழுத்துப்‌ பிரதியைப்‌ படித்துத்‌ தந்‌ைத பெரியார்‌ 
அவர்களும்‌, முதற்பதிப்புக்கு டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்களும்‌ 
வழங்கிய அணிந்துரைகளை இப்போதும்‌ பயன்படுத்தியிருக்‌ 
கிறேன்‌. பெருமச்கள்‌ பலர்‌ ஆங்காங்கு நடைபெற்ற 
பாராட்டுக்‌ கூட்டங்களில்‌ நிகழ்த்திய உரைகளினின்று 
தொகுத்தவற்றை ஓரளவு இடம்பெறச்‌ செய்துள்ளேன்‌. 

முதற்பதுப்புப்‌ பிரதிகள்‌ எப்போதோ தீர்ந்துவிட்டன. 
எனினும்‌ இரண்டாம்‌ அச்சுக்குப்‌ போகும்‌ முனைப்பின்றி 
வாளாவிருந்தேன்‌. இந்த இடைக்காலத்தில்‌ அண்ணா 
அவர்களைப்பற்றி ஏராளமாக நூல்கள்‌ .வெளியாகும்‌ 
- என்று எண்ணி ஏமாந்தேன்‌. ட 2 . 

என்‌ கையிலிருந்த ஓரே பிரதியை அண்மையில்‌ 
படித்துப்‌ பார்த்த மூவேந்தர்‌ முத்து, உடனே தாம்‌ 
இதனை வெளியிட விழைந்தார்‌. அந்த நட்பின்‌ செல்வரது 
ஆவலை நிறைவேற்றிட நானும்‌ இசைவளித்தேன்‌. 


அப்போது செய்த ஓவிய ஒப்பனைகள்‌ இப்‌ பதுப்பிலும்‌ 


இடம்பெறச்‌. செய்ய இயலவில்லை. இப்போது உள்ள 
வாய்ப்பும்‌ வசதியும்‌ இவ்வளவுதான்‌. இத்‌ திருத்திய 
“அண்ணா காவியம்‌”? எல்லார்க்கும்‌ நிறைவளிக்கும்‌ 


என்பது திண்ணம்‌. . இன்று உருவாகி வளர்ந்து வரும்‌ புதிய 

இளந்‌: தலைமுறையினர்க்கு . அன்புடன்‌ இதனைப்‌. 

படைக்கின்றேன்‌. . | ட ன்‌ ஆட 
வணக்கம்‌. ' நன்றி. 


 ெனைபம்‌ | 


14.12.1986 .... 8, கருணானந்தம்‌ 


பதிப்புரை 


தாழ்ந்து கிடந்த மக்களைத்‌ தம்‌ பேச்சாலும்‌, 
எழுத்தாலும்‌, தியாகத்தாலும்‌ தட்டி எழுப்பிய ஒரு பெரு 
மகனைப்‌ பற்றிய--ஆம்‌, நமது நெஞ்சமெல்லாம்‌ பூரித்துப்‌ 
பரவியிருக்கும்‌ பேரறிஞர்‌ அண்ணா அவர்களைப்‌ பற்றிய 
முதற்காவியமே இக்‌ கவிதை நூல்‌, 

அவா்‌ ஒரு முழு மனிதராக வாழ்த்து மறைந்தவர்‌, 
சாதாரணக்‌ குடும்பத்தில்‌ பிறந்து, சாமானியராக 
வாழ்ந்து, ஒவ்வொருவரும்‌ எப்படி வாழவேண்டும்‌ என்று 
ஒரு வாழ்வியலை அளித்து, மொழியாலும்‌, இனத்தாலும்‌ 
எப்படி உணர்வோடு வாழ வேண்டும்‌ என்பதையும்‌ 
உணர்த்தி, எப்படி அரசோச்ச வேண்டும்‌ என்பதையும்‌ இத்‌ 
கதுரணிக்குணர்த்திய தன்னேரில்லாத ஒரு தலைவன்‌ 
அல்லவா நமது அறிஞர்‌ அண்ணா! 

அந்கு மாமனிதரைப்பற்றி, அவருடனே நெருங்கிப்‌ 
பழகிய அண்ணன்‌ கவிஞர்‌ கருணானந்தம்‌ அவர்கள்‌, 
“அண்ணா காவியம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ காவியமாக்கு 
னார்‌.  முதற்பதஇுப்பு நல்ல வரவேற்பைப்‌ பெற்றது. 
இப்போது, "இருத்திய இரண்டாம்‌ பதிப்பு -- பூவழகி 
வெளியீடாக வருகிறது, 

படிக்கப்‌ படிக்கத்‌ தெவிட்டாத தெள்ளு தமிழ்க்‌ 
காவியம்‌ இது, அண்ணா என்னும்‌ தாரக மந்திரத்தை 
உச்சரிக்கும்‌ ஒவ்வொரு தமிழ்‌ மகன்‌ கையிலும்‌ இருக்க 
வேண்டிய ஒப்பற்ற காவியக்‌ கருவூலம்‌. 

இந்த அருமையான காவியத்தை--எங்கள்‌ பதிப்பகத்‌ 
தில்‌ வெளியிடப்‌ பேருவகையுடன்‌ அனுமதி அளித்து உதவிய 
அண்ணன்‌ கவிஞர்‌ அவர்களுக்கு எங்கள்‌ அன்புகலந்த நன்றி, 

. என்றும்‌ எங்கள்‌ மனத்தில்‌ நீங்காத இடம்‌ 

பெற்றிருக்கும்‌, பேரறிஞர்‌ அண்ணா அவர்களையும்‌ 
வணங்கி, ஆதரவு தரும்‌ தமிழ்‌ மக்களையும்‌ வணங்கி, 
நன்றி தெரிவிக்கி றன்‌, ப 

அண்ணா அவர்கள்‌ அடையாறு மருத்துவமனையில்‌ 
இருந்தபோது, சாலையில்‌ தவங்கிடந்த இலட்சக்கணக்கான. 
மக்களில்‌ நானும்‌ ஒருவன்‌ என்பதை நினைவுகூர்ந்து, இந்‌ 
நூலை வெளியிடுவதில்‌ மனநிறைவு கொள்ளுகிறேன்‌, 


மூவேந்தர்‌ முத்து 
4 (வழக பதிப்பகம்‌) 





அண்ணா காவியம்‌ 


காஞ்சிக்‌ காண்டம்‌ 


பாயிரம்‌ 


வணக்கம்‌ 


வாழ்த்து 


நகரம்‌ 


தோற்றம்‌ 


வளர்ச்சிப்‌ படலம்‌ 


பா்டம்ா 
. “ஆண்டவனே!” என, நின்னை அறித்த பின்னர்‌ 


அடியேனின்‌ நெஞ்சத்தில்‌ பத்தி கொண்டு 
_ வேண்டியது கிடையாது! தாங்க வொண்ணா 
வேதனையில்‌ மூழ்கிறின்று துடித்த போதும்‌ 
மூண்டெழுந்த பேரன்பால்‌ “அண்ணா!' என்றே 
முணுமுணுப்பேன்‌! கனத்திருக்கும்‌ ர எத்தை 


ஆண்டவனே! என்றென்றும்‌. அளும்‌ கோனே! 
ந 4 அருள்புரிக; பொருள்தருக; நினையே பாட! 


மக்களர சென்னுமொரு சொல்லுக்‌ கேற்ற 
று லவ்‌ தன்ட காண்ப தற்குத்‌. 


தக்கபல அடித்தளங்கள்‌ அமைத்துத்‌ தந்த ப 
அன்னையில்‌ லாதஓரே தமிழ்த்த லைவன்‌ 


எக்கணமும்‌ எம்மனத்தில்‌ நீங்கா துள்ள 
- இறையான பேரறிஞன்‌ நின்னைப்‌ பற்றி, 
ப தெக்குருக நெகிழச்செய்‌ காவி யத்தை 


நெடிதாசப்‌ படைத்திடவே நண்பர்‌ கேட்டார்‌. 


20 அண்ணா காவியம்‌ 
்‌ கரும்புத்தின்னக்‌ கசந்திடுமோ? கால்நூற்‌ றாண்டாய்க்‌ 
கவிபாட முனைந்ததெலாம்‌ நின்னால்‌ அன்றோ? 


ரும்புகின்றாம்‌ என்றறிந்தே இயற்றி வந்தேன்‌, 
விளையாட்டுத்‌ தனமாகக்‌ கிறுக்கி னாலும்‌, 

அரும்பிநின்ற என்னார்வம்‌ மலரும்‌ வண்ணம்‌ 
அடிக்கடிநீ ஊக்கியதை மறந்தா போவேன்‌! 


த பத்கிள்த்‌ நீசவைக்க ௨ எழுது கோலைப்‌ 
ச்ம்‌ பிடித்ததுதான்‌; தடுத்தாண்ட இறையே, வாழ்த்து! 


கொவ்வைச்செவ்‌ வாயிலுறு குறுஞ்சி ரிப்பால்‌, 
குதப்புகின்ற வெற்றிலையை ஓதுக்கிக்‌ கொண்டே 
இவ்வுலகத்‌ தமிழ்மக்கள்‌ இதயம்‌ வென்ற _ 
இணையற்ற தடட ம்‌ எனைம இத்த, 
எவ்வளவோ தம்‌ தலைப்பின்‌ சே 
அழுதியுள்ளேன்‌ர: தீயேவோர்‌ தலைப்பாம்‌ ஆனால்‌ 
ப செவ்விளநீர்‌ பருகுவது: போல அன்றோ? ட்‌ ப 
செம்மையுற்த்‌: துவங்குதற்கு 5 முயல்கின்‌ ' தேன்றான்‌, 


வராகம்‌ 


அண்ணனை; அறிவின்‌ உச்சி 
அமைந்தநல்‌ அன்பின்‌ ஊற்றைக்‌; 
கண்ணியம்‌ கட்டுப்‌ பாடு 
கடமையால்‌ தந்த கோவைத்‌; 
திண்ணிய தமிழர்‌ நெஞ்சில்‌ 
திராவிட உணர்வை ஊன்‌ றி-- 
எண்ணமும்‌ செயலும்‌ ஒன்‌ ற-- 
இணையில்‌ நாகரிகம்‌ சேர்ந்த 


அரசியல்‌ பொருளா தாரம்‌ 
அருஞ்சமு தாயம்‌ மூன்றில்‌ 
விரசமே கலவா வண்ணம்‌ 
விளைத்திட்ட வேந்தை; வெற்றி 
முரசமே முழக்கி நாளும்‌ 
சரசமாய்ப்‌ பழகி, நன்மை 
சாதித்த சான்‌றோன்‌ தன்னை 


22 


அண்ணா காவியம்‌ 
நேர்மையால்‌, நீதிக்‌ கொள்கை 
நிறைந்திடும்‌ நெஞ்சு கொண்ட 
ரீர்மையால்‌, நிமிர்ந்த நோக்கம்‌ 
நிரம்பிய நிகரில்‌ லானைக்‌ 


கூர்மதி, கொடுமை கொன்று 


குவலயந்‌ தழுவுங்‌ கேண்மை, 


பார்முழு தேற்கும்‌ பண்பால்‌ 


- பகையிலாப்‌ பெருமான்‌ தன்னை 


ஈடிலாக்‌ குடும்ப பாசம்‌ 
- எழிலுடன்‌ இசையும்‌ மேன்மை, 
கேடி லாத்‌ தூய திட்டம்‌. 
கீழோரை உயர்த்து தற்கு, 
நாடியே மக்கள்‌ ஈண்ட 


நல்கிய சொல்வல்‌ லானைப்‌ 


பாடியே புகழை ஈட்டப்‌ 


.. பணிவுடன்‌ வணங்கு கின்றேன்‌! 


வாழ்த்து 


யானோர்‌ தமிழன்‌ என்பதால்‌ விம்மி 
ஏனோ கெஞ்சம்‌ இறும்பூ தெய்தும்‌! 
உலகில்‌ முதன்முதல்‌ உயிர்த்த மொழிகளுள்‌ 
சிலவே இ இன்றும்‌ நிலவுக்‌ திறத்தன. 
'தொன்மொழி, அவற்‌ றில்‌ துடிப்புடன்‌ விளங்கும்‌ 
என்மொழி, தித்தன்‌! எனவே மகிழ்வேன்‌! 
- நோய்நொடி ஆயிரக்‌ தூய்மையைத்‌ தகர்க்கினும்‌, 
தாய்மொழி அவ லத்‌ தாங்கிடுக்‌ க்‌ து. 
தன்னிற்‌ பிரிங்து தனிக்குடி யாகிய ம்‌ 
கன்னடக்‌ தெலுங்கு துளுமலை யாளம்‌ 
ழைத்திடத்‌; தானும்‌ பிழைத்திடுக்‌ தன்மையால்‌. 
கிளைத்திடும்‌ ஆ றுகள்‌. கேண்மையாய்‌ ரப்பித்‌ 
தண்புகழ்‌ குறையாத்‌ தடநதி யாகிய ட 
அன்புசால்‌ காவிரி ஆற்றினைப்‌ போன்றது! ' 


24 


அண்ணா காவியம்‌ 


ஆன்றவிந்‌ தடங்கியோர்‌ அவைதனிற்‌ கூடிடச்‌ 
சான்றோர்‌ பலருக்‌ தமிழா ராய்ந்தனர்‌. 
பெண்பாற்‌ புலவரும்‌, ஆண்பாற்‌ புலவரும்‌, 
கண்போல்‌ தமிழைக்‌ காத்து வளர்த்தனர்‌. 
ஓலையில்‌ தீட்டிய உயர்ந்த இலக்கியச்‌ 
சோலையில்‌ புகுந்து சூழ்ச்சிப்‌ பகைவர்‌ 
நெருப்பிலும்‌ நீரிலும்‌ விருப்புடன்‌ அழித்தனர்‌! 
இருப்பவை சிலவே; எனினும்‌, ஒருவன்‌ 
ஆயுள்‌ முழுவதும்‌ அரிதிற்‌ கற்கினும்‌, 

ஓயுதல்‌ அன்‌ றி உணரவொண் ணாதே! 


வீரமும்‌ காதலும்‌ வெற்றியும்‌ மணமும்‌ 
ஈரமும்‌ ஈகையும்‌ இணைந்த வாழ்வினில்‌ 


வேந்தரும்‌ மக்களும்‌ விழைவுடன்‌ திளைக்க... 


ஏந்திய புகழில்‌. நீந்திய தமிழகம்‌..- ம்‌ 


இடையினில்‌ நுழைந்த வடவரின்‌ சமய 


இடர்தனில்‌ மூழ்கி, எழும்வழி யறியாது, 


நீதியும்‌ மதமும்‌ பேதம்‌ நிகழ்த்திட, 
"சாதிச்‌ சமூக நிம்மதி யின்றியே, 


ஒற்றுமை குலைந்து; கற்றது மறந்து; 
தற்றுயி ராகிக்‌, கூனிக்‌ குமைந்திட... 
மரசிலே, மூன்றும்‌, தமிழிலே மூன்றும்‌ 


வாழ்த்து... 24. 


அரசிலே மூன்‌ றும்‌, அவர்கொடி மூன்‌ றும்‌, 
தோன்‌ றிய துூரய்மைச்‌ சங்கமோர்‌ மூன்றும்‌ 
ஊன்‌ றிப்‌ பல்கிய ஒண்டமிழ்‌ நாட்டில்‌... 
குடிதழுவி நின்ற கோனாட்சி மறைந்து, 
கடிதோச்சும்‌ மாற்றார்‌ படை௩டத்தி வந்து; 
வேற்று மொழிகள்‌, விரவுகா கரிகம்‌ _ 
தோற்று வித்ததால்‌ துவண்டது தமிழகம்‌! 


ஐம்பெருங்‌ காப்பியம்‌, அகம்புறங்‌ கூறும்‌ 

செம்பொருள்‌ எட்டுத்‌ தொகையும்‌, சீரிய 

பத்துப்‌ பாட்டும்‌ பதினெண்கீம்க்‌ கணக்கும்‌ 
எத்தனை இலக்கியம்‌, இதிகாச புராணம்‌, 
சித்தர்‌ பாடலும்‌, சிவன்புகழ்‌ பேசியே 
பக்தியை வளர்க்கும்‌ பாசுரம்‌ மல்கிய 
திருவா சகமுதல்‌ தேவா ரங்களும்‌, 

திருவாய்‌ மொழியுடன்‌ திவ்யப்ர பந்தமும்‌, 

- பெரிய புராணம்‌, திருவிளை யாடல்‌... .. 

அரிய திருப்புகழ்‌, உரிய பெருமைசேர்‌ கடர 
_ கம்ப ராமாயணக்‌ காவியம்‌, பாரதம்‌, 

.. அன்பால்‌ திரூமூலர்‌ அளித்த மந்திரமும்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியால்‌ இருட்பகை ட க்‌ 
அருட்பா நல்கிய அடிகளார்‌. வாக்கும்‌... 

சீறாப்‌ புராணமும்‌ தேம்பா வணியும்‌ 

_ பாரதி, தாசன்‌, கவிமணி பாடலும்‌. 


26 


அண்ணா காவியும்‌ 


மக்களின்‌ வாழ்க்கைச்‌ சிக்கலை அறுக்கத்‌ 
தக்க அறிவுரை மிக்க வழங்கின? 

எனினும்‌, என்றும்‌ இனிதாய்‌, எளிதாய்‌, 
மனிதக்‌ குலத்தினர்‌ மனத்துட்‌ கொள்ளவும்‌, 
இல்வாழ்‌ வார்முதல்‌ பல்வேறு துறைகளில்‌ 


செல்வார்‌ அனைவரும்‌ செயல்பட்‌ டொழுகவும்‌, 


மன்னர்‌, அமைச்சர்‌, நண்பர்‌, பகைவர்‌, 


நன்னடைச்‌ சிறியோர்‌, நாடறிந்த பெரியோர்‌, 
காதலர்‌, காமுகர்‌, கோதிலாத்‌ துறவியர்‌, 


சீதளச்‌ செம்முக மாதரார்‌--யாவரும்‌ 


_ படித்துணர ஏற்ற இடித்துரை நிரம்பிட..... 


வடித்த ஈரடிப்‌ படித்தேன்‌ குறட்பா. 
அருளிய வள்ளல்‌ திருவள்‌ ளுவர்போல்‌ 
மருள்கற்‌ றவல்ல பெருமான்‌ பிறரிலர்‌! 


ரசு பிறந்து மாசிலா நெறியைக்‌ 

காசினி யோர்க்குக்‌ கழ றிடு முன்னரே 

பாழ்வு முலை றகளை வகு த்‌ துத்‌, திட்டமாய்‌ 
ஆழ்பொருள்‌ நிறைந்திட, அனுபவ உண்மைகள்‌ 
ரா யிரமாண்‌ டிழிந்த. பின்னரும்‌ த்‌ 
8ரா யின்றும்‌ சேர்ந்திடும்‌ த்‌. 


5ந்து சிறந்த எந்தைமூ தாதைச்‌, ல 


வாழ்த்து ன ச தர 


செந்தமிழ்ப்‌ பெரியோன்‌ சீர்வள்‌ ளுவனின்‌ 
பிறப்பும்‌, வளர்ச்சியும்‌, சிறப்பாய்‌ உணர்ந்திலோம்‌! 
அறப்பால்‌, பொருட்பால்‌, இன்பத்‌ தின்பால்‌-- 
இத்துணை அருமையாய்‌ இயற்றியோன்‌ பற்றி 
எத்துணை அறிவோம்‌? ஏதும்‌ அறிகிலோம்‌! 
நற்பே றாகப்‌, பொற்புமிகு பாக்கள்‌ 

அற்பரால்‌ அழியா திருந்தன! கற்பவர்‌ 


தமிழராய்‌ ம்ப்இம்‌ தனித்திடா வண்ணம்‌, 
இமிழ்கடல்‌ உலகின்‌ ஏராள மொழிகளில்‌ 
ஆக்கினர்‌ ஈல்லோர்‌! அறிவு கமழ்ந்திடத்‌ 
$ேதக்கிய தொண்டினால்‌ திருக்குறள்‌ வாழ்ந்தது: 
வள்ளுவன்‌ காட்டிய வாழ்வு நெறிதனைத்‌ 
தெள்ளு தமிழில்‌ தீங்கற உணர்ந்தோர்‌ 

மக்கட்‌ தொகையில்‌ மிக்க சொற்பமே! 


தக்க வழிகளில்‌ தாங்கிப்‌ பரப்பிட 


.. முனைப்பும்‌, முயற்சியும்‌, நினைப்பும்‌; நேரம 


இனிப்பாய்‌ எண்ணமும்‌, ஈடேற்றச்‌ செயலு! 
- பாமரர்‌ அறியப்‌ பக்குவச்‌ சொல்லும்‌, 
தாமறிக்‌ ததெலாம்‌ தமிழர்க்‌ குரைத்திடும்‌ 
"தண்ணளி சுரக்கும்‌ தகைசால்‌ மனமும்‌ 


எண்ணிலா ஆண்டுகள்‌ ய ர்க்கும்‌. இல்லை 


றகரம்‌ 
கல்லினைப்‌ பேசச்‌ செய்து 
கடற்புறம்‌ நிறுத்தி யுள்ள 
மல்லனாம்‌; மகேந்திரன்‌ பெற்ற . 
நரசிம்ம வர்மன்‌ மள்ளன்‌! 
எல்லையைத்‌ தொடமு யன்ற 
_ இணைபுலி சசி தன்னைப்‌-- 


'பல்லவத்‌ தலைமை மூதூர்‌ 
பாராதே!" எனத்‌ துரத்தி 


வெற்றிகள்‌ குவித்த வீரன்‌ 

விளையாடி. நின்ற பேரூர்‌ ! 
பொற்றொடி மாதர்‌ நல்லார்‌ 
புறவெழில்‌ மின்ன நெய்து 
.. சுற்றிடும்‌' பட்டுச்‌ சேலை. ர 
சுழன்றிடுந்‌. தறிகள்‌ ஓட்டம்‌ 
-அற்றிடா. ஆடை ஈல்லூர்‌:.. 
அன்றுதொட்‌ டின்றும்‌ மமவும்‌! 


ற்க்றம்‌ 


பண்டைநாள்‌, சமண பெளத்தப்‌ 
பள்ளிகள்‌ தெருக்கள்‌ தோறும்‌ ' 
உண்டென்பர்‌! நலந்தா' வாழ்ந்த 
உயர்கலைக்‌ கழகத்‌ திற்கே 
தொண்டாற்ற ஆசான்‌ மார்கள்‌ 
தொடர்ந்ததும்‌ இங்கி ருந்தே! 
கண்டி தைப்‌ புகழ்ந்து ரைத்தான்‌ 
காஞ்சிக்கு வந்த சீனன்‌! 


சைவர்க்கும்‌ வைண வர்க்கும்‌ 
சார்பான தலமாம்‌ இங்கே-- 
தெய்வம்‌ ஏ கம்ப நாதர்‌, 
சீர்‌ தாய்‌ காமாட்சி யம்மை, 
கைலாய நாதர்‌ தொன்மைக்‌ 
கற்கோயில்‌ வரத ராசர்‌ 
உய்வழி நாடிச்‌ செல்வார்‌ 


_. ஓய்விலா துல்வுங்‌-காஞ்சி! 


30 


அண்ணர்‌ காவியம்‌ 


வரலாற்றுச்‌ சிறப்புக்‌ கொண்ட 
மாநகர்‌ எனினும்‌, இஃதைத்‌ 

திறல்வாய்ந்த செங்கற்‌ பட்டின்‌ 
திருத்தலை ௩கராய்‌ மாற்ற 


_ முரணானார்‌ முன்னாள்‌ ஆண்டோர்‌! 


முதல்வராய்‌ வந்த பின்னர்‌ 


சரளமாய்‌ அதனைச்‌ செய்து 


சரித்திரம்‌ படைத்தார்‌ அண்ணா ! 


நொந்து கிடந்தநம்‌ சொந்தச்‌ சகோதரார்‌ 
வெந்துயர்‌ போக்குவர்‌ என்றிருந்தோம்‌--அவர்‌ 


வந்த சுதந்திரம்‌ தந்‌.த சுகங்களைச்‌ 
சொந்த நலன்களாய்‌ எண்‌ ணிவிட்டார்‌--பெரும்‌ 


இந்தியக்‌ கண்டத்தில்‌ தென்திசை என்றநம்‌ 


முந்திய நாட்டினைத்‌. தான்மறந்தார்‌-ஃயாரும்‌ 


விந்தியத்‌ தப்புறம்‌ சந்தை இருப்பியே 


_. விந்தை வளர்ச்சிகள்‌ தாம்‌ புரிந்தார்‌. 


நகரம்‌ ்‌ 31 


நஞ்சனை யாரிவர்‌ வஞ்சனையாக நாம்‌ 


கஞ்சமடைந்‌ ததாய்‌ எண்ணிவிட்டார்‌..-இனி 


அஞ்சி அடங்கலும்‌ கெஞ்சிக்‌ குழைதலும்‌ 


கொஞ்சமும்‌ நம்மவா்க்‌ கேற்றதில்லை--உடன்‌ 


அஞ்சுதல்‌ விட்டினி விஞ்சி எழுந்திடின்‌ 
பஞ்சில்‌ நெருப்பெனத்‌ இய்ந்திடுவார்‌... துளிக்‌ 


கஞ்சியில்‌ லாதவர்‌ நெஞ்சில்‌ இடம்பெறும்‌ 
வஞ்சினங்‌ கூறிவந்‌ தாரொருவர்‌, 


. தோற்றம்‌ 


அற்புதங்கள்‌ நிகழவில்லை! ஆகா யத்தில்‌ 
அதிசயமாய்ப்‌ புதியவொளி தோன்றிற்‌ றென்று 


கற்பனையாய்க்‌ கவிஞருமே பாட வில்லை! 
கதைக்கின்ற பண்டிதர்க்கு வேலையில்லை! 

பொற்புடைய காஞ்சிமண்ணின்‌ பெருமை மேலும்‌ 
பொலிவடைய, வலிவிழந்த தமிழ கத்தின்‌ . 

நற்பயனாய்‌, நடராசன்‌_.பங்கா ரம்மாள்‌ 
நயந்தபடிப்‌ பிறந்ததேஓர்‌ ஆண்கு மந்தை! 


்‌ செம்புடம்புச்‌ சிலைவடிவு பெற்ற பிள்ளை : 
சிறப்பாக இத்திங்கள்‌ பிறந்த தாலே. . 
எப்புதுமை செய்ததெனப்‌ பின்னால்‌ கண்டோம்‌! 
ப இருக்கின்ற பன்னிரண்டு திங்களுக்குள்‌. ப 
இப்புகழைப்‌ பிறிதொன்றும்‌ அடைய வில்லை! 
எழில்தமிழர்‌ விமாவெடுக்க ஏற்ற தாக 
'ஒப்புரைக்க இயலாத உரைவோன்‌ தன்னை 
உலகுக்கு வழங்கியதே நிலவு போலே! 


தோற்றம்‌ 33. 


பெற்றெடுத்த தாயார்தான்‌ பங்கா ரம்மாள்‌/! 
பேணிவளர்த்‌ துருவாக்கிக்‌ கொணர்ந்த சலனம்‌ 


சிற்றன்னை என்றபொருள்‌ உடைய தொத்தா. ப 
சர்ராசா மணியம்மை யார்தான்‌ என்க... 
மற்றவரை விடச்சற்றுக்‌ குள்ள மான 
மகனையுச்சி மோந்தெடுத்துத்‌ குழுவிகி ' கொண்டு 


'கொற்றவனுக்‌ கேற்ப, அண்ணா துரையென்‌ னும்பேர்‌ 
குதூகலமாய்ச்‌ ரூட்டினரே, குலம்வி எங்க! 


வீசுபுகம்‌ அண்ணணென்‌ அழைப்ப தற்கோர்‌ 
வெகுதிறமாய்ப்‌ பெயரிட்டார்‌ தகுதி யோடும்‌? 

ஏசுபிரான்‌ அவதரித்த காலத்‌ தைத்தான்‌ 
இவ்வுலகின்‌ சத தற்‌ பவாய எண்ணு... 

ப கின்‌.ே 

மாசுமில்லை; மயக்கமில்லை; வந்த ஆண்டே 
மறுபடியும்‌ வரத்தக்க குறையு மில்லை! 

ஆசிரியர்‌ வரலாற்றை வரையும்‌ காலம்‌ 

ப ஆயிரத்தொள்‌ ட. ரா” ல. 


ஷி வொவ்னி 


34 அண்ணா காவியம்‌ 
இருபதாம்‌ நூற்‌ றாண் டினிலே வாழ்ந்து சென்ற 
இணையற்ற தலைவர்கள்‌ சிலபேர்‌ உள்ளார்‌; 


ஒருவரும்நம்‌ அண்ணாபோல்‌ இதிலே தோன்றி 
ஒங்குபுகழ்‌ ஒளிவீசி நின்றா ரல்லர்‌! 


திருவதியும்‌ இக்காலம்‌ நாமும்‌ வாழ்ந்தோம்‌; 
. திருமகனார்‌ அருள்பெற்றோம்‌; என்னே பேறு! 


பெருமதிப்பாய்‌ அண்ணாவின்‌ நூற்றாண்‌ டென்று 


பேசுவதில்‌ தவறென்ன? அமைக்க லாமே! 


இங்கர்சால்‌, லிங்களைப்போல்‌, லெனினைப்‌ போலே, 
ஈடில்லா நெப்பொலியன்‌, சர்ச்சில்‌ போலச்‌, 

சிங்கநிகர்‌ அலெக்சாந்தர்‌, ச ரைப்போல்‌, 
சீனத்தின்‌ ட ட டர டய சாபோல்‌, 


ண்கள்‌ 4 தரணியெலாம்‌ போற்று என்ற. 
தயைமிகுந்த அடிகளாராம்‌ காத்தி யைப்போல்‌ 


2கணுமே ஒப்புரைக்க இயலா வண்ணம்‌ 


- இளமகவு பிறந்ததம்மா; தமிழன்‌ மண்ணில்‌/ 


வாளரிகச்சின்‌ யாடலண்‌ 


வைதிகத்துத்‌ தொன்முறையில்‌ வளர்த்த தொத்தா 
மைந்தரது முழுக்குடுமி வாரிப்‌ பின்னி, 
ஐ.இிகத்தில்‌ வழுவாமல்‌ நெற்றி மீதில்‌ 
அழகாகத்‌ திருநாமம்‌ இட்டுக்‌, கண்ணில்‌ 
மைதீட்டிப்‌, பூமுடித்துக்‌, கடுக்கன்‌ பூட்டி, 
வண்டியிலே ஊர்வலமாய்‌ அமைத்துச்‌ சென்று 
கைதொட்டு நெல்லின்மேல்‌ எழுதச்‌ செய்து 
கல்வியிளைப்‌ பள்ளியிலே தொடங்கி வைத்தார்‌! 


கூட்டத்தைக்‌ கண்டாலே ஒதுங்கிச்‌ செல்லும்‌ 
ன்ட்‌ இயல்புகளைப்‌ பெத்த அண்ண 
நாட்டத்தைக்‌ கற்பதிலே பதித்தார்‌! ஆசான்‌ 
நவில்வதனைக்‌ கவனமுடன்‌ செவிம டுத்துக்‌ ப 
கேட்டாலே போதும்‌! பின்‌ வீட்டிற்‌ குள்ளே ர்‌. 
இழுகிடுக்கப்‌ படி.ப்பதெலாந்‌ தேவை யில்லை! 5 
மாட்டுவண்டி யைத்தாமே ஒட்டிச்‌ சென்று 


. வள்ளலான பச்சையப்பர்‌ பள்ளி சேர்வார்‌, ன்‌ 


36 அண்ணா காவியம்‌ 
இயற்கையிலே அடக்கமிக உடையோ ராக 
இடையூறில்‌ லாமுறையில்‌ தொடர்ச்சி யோடும்‌ 


உயார்நிலையின்‌ வகுப்புவரை காஞ்சி மண்ணில்‌ 
ஓழமுக்கமுடன்‌ கற்றுவந்த அண்ணா என்றும்‌ 
அயர்வின்றிப்‌ பயின்றிட்டார்‌; இளமை தொட்டே 
அழகுதவழ்‌ இசைகூத்துக்‌--கலையில்‌ ஆர்வம்‌; 
துயர்விலக்கும்‌ முத்தமிழின்‌ துறைக ளின்பால்‌ ்‌ 
- தொய்வில்லாப்‌ பற்றுதலைக்‌ கொண்டி. ருந்தார்‌! 


- குடகுமலை உச்சியிலே தோன்றிக்‌ ழே 
குதித்தோடி இழிந்துவரும்‌ பொன்னி யாறோ 
உடனடியாய்‌ அகலமாவ தில்லை யன்றோ? 
உளங்கவரும்‌ சிற்றருவி யாகத்‌ தானே. 

்‌ நடனமிட்டு தகர்த்துவரும்‌! அத்தன்‌ மைபோல்‌, 


தம்குலத்தை விளங்கலைக்க வத்த அண்ணா .. 


கடமையிலே கருத்தாகக்‌ கற்றா ழும்‌ ட்‌ 
ப ன பிலே நட க்‌ காட்ட வில்லை! 


வளர்ச்சிப்‌ புடலம்‌ ன 37 
குடித்தனத்தைச்‌ சிக்கனமாய்‌ நடத்தி வந்த 
குடும்பத்தைச்‌ சார்ந்தவர்தாம்‌ எனவே அண்ணர, . 


நடுத்தரத்தார்‌ நிலைக்கேற்பச்‌ சரமத்‌ தூடே 
நாள்கடத்திப்‌, பள்ளிவாழ்வை ஒருவா றாக 
முடித்துவிட்டார்‌ வெற்றியுடன்‌! தங்கள்‌ பிள்ளை 
முன்னேற்றம்‌ கண்ணுற்ற தொத்தா, மேலும்‌ 


அடுத்திவரைக்‌ கல்லூரிப்‌ படிப்பிற்‌ காக 
அனுப்பிடலாம்‌ சென்னைக்கே எனநி னைத்தார்‌]. 


இறுதிநிலை வகுப்புதன்னைக்‌ கடப்ப குற்கே 
இருமுறைகள்‌ தவறிவிட்ட அண்ணா, குங்கள்‌ 


வறுமைநிலை உணர்ந்ததனால்‌ மேற்‌ படிப்பு. 
வாய்க்காதென்‌ றஞ்சியதால்‌ நகர மன்றில்‌ 
- பொறுமையுடன்‌ எழுத்தராகப்‌ பணிபு ரிந்தார்‌! 
பொறுக்காத தொத்த, பிற்‌ படுத்தப்‌ பட்டோர்‌ ப 
பெறுமரிய சலுகைதனைக்‌ கேட்ட றிந்து, 
பெருமகிழ்வு பூண்டவராய்‌ முன்னே சென்றார்‌[ 


38 அண்ணா காவியம்‌ 


கற்றவரிற்‌ சோம்பிநிற்கும்‌ கசடர்‌ தம்மைக்‌ 


கைதூக்கி உணர்வூட்டிக்‌, கல்லா தாராம்‌ 


மற்றவர்க்கும்‌ அறிவொளியைப்‌ பாய்ச்சி, உண்மை 


மானுடராய்‌ மேம்படுத்தும்‌ பொறுப்பை ஏற்கும்‌ 


நற்றுணைவ ராகஎதிர்‌ காலம்‌ ஆளும்‌ 


நாயகர்‌இந்‌ நன்முடிவை எடுக்கா விட்டால்‌-. 


- வெற்றுடலாய்‌ உயிரற்று வாழ்ந்தி ருப்போம்‌; 
வீழ்ச்சியினின்‌ றெமைமீட்ட அண்ணல்‌ வாழி! 


அண்ணா காவியம்‌ 


. 11 சென்னைக்‌ காண்டம்‌ 


7... பயிற்சிப்‌ படலம்‌ 
8. மணம்புனை காதை 
ப அய்யா ஆட்கொண்ட படலம்‌ 
30. இந்திப்‌ பரணி 
11. எழுதுகோல்‌ வேந்தன்‌ 


12, மாணாக்கர்‌ இலம்பகம்‌ 


பாாரற்கிற்‌ ரநாாடலன்‌ 


எல்லாருங்‌ கல்விகற்குஞ்‌ சமவாய்ப்‌ பெய்தி 
ஏமையரும்‌ முன்னேற வேண்டு மென்றால்‌... 


இல்லாதார்‌ இல்லத்திற்‌ பிறந்த மக்கள்‌ : 
எளிமையினால்‌ இயலவில்லை என்ப தன்றி, 
நல்லவிதம்‌ பள்ளிகளில்‌ இடமும்‌ பெற்று 
நயந்தபடி.த்‌ தடையின்றி அறிவு மாந்திச்‌ 
செல்வரது மக்‌ களைப்போல்‌ சிறப்பு மிக்க 
- செழுமையினை அடைவதுதான்‌ தேவை யன்றோ? 


ற்ற னில்‌ அந்நிலையை ஓர்ந்த தாலே 
அனைவர்க்குங்‌ கட்டணமில்‌ லாத கல்வி 


முன்னிற்க வகைசெய்தார்‌; ஆட்ட பீடம்‌ ப 
முந்திவரத்‌ தந்தவரம்‌ இதுதான்‌ அன்றோ? 

- தம்நாளில்‌. தாமுணர்ந்த கொடுமை முற்றும்‌... 

தகர்த்திடவே முடிவெடுத்தார்‌ அறிஞர்‌ அண்ண 


'பின்னிலைமை. சீர்படவே அவர்தம்‌. சொந்த 
பிற்பட்ட ஏழ்மைறிலை: தூண்டிறழ்‌ றன்றே! 


42 


அண்ணா காவியம்‌ 


எத்தனையோ அழகப்பர்‌ தியாக ராயர்‌ 


இன்றளவும்‌ சாகாமல்‌ வாழ்கின்‌ றார்கள்‌! 


எத்துணையோ வள்ளல்கள்‌ கொடைச்செ யல்கள்‌ 


இயற்றியுள்ளார்‌; எனினும்நம்‌ பச்சை யப்பர்‌ 


மொத்தமாக நிறுவியுள்ள கல்விச்‌ சாலை 
மொரய்ம்புபிற அறநிலையம்‌ பெறுவ துண்டோ? 


சத்துநிறை தருமந்தான்‌ பிறிதும்‌ ஏது? 
சரியான அறிவுவழி காட்டிச்‌ சென்றார்‌; 


பச்சையப்பர்‌ அறஆணைப்‌ பணியால்‌ அன்று 


பய ன்தருமோர்‌ கல்லூரி அமையப்‌ பெற்றே 


இச்சையுடன்‌ மேற்கல்வி பயில்வார்க்‌ கேற்ற 
எழில்‌ அறிவுக்‌ கூடமாக விளங்கி நிற்க, 


அச்சமிக. அண்ணாவும்‌ அங்கே சேர்ந்‌ தார்‌! ப 
அணிசென்னை மையத்தின்‌ கூச்சல்‌, தொல்லை, ... 


துச்சமெனக்‌ கருதிவெகு கவன மாகத்‌ 


- தொடங்கெரே இடைதிலையாம்‌ வகுப்பு ப 
ப தன்னை/ ஸு 


பயிற்சிப்‌ படலம்‌ ட 43. 


பள்ளியிலே தனித்திறமை காட்டா வண்ணம்‌ 


எ அதக காஞ்சியிலே வம! அண்ணா 


கள்ளமிலாக்‌ கல்லூரி நுமைவின்‌ பின்னர்க்‌ 
கங்குகரை காணாது கற்க லானார்‌! 

வெள்ளமிக அணையுடைத்தே விரைந்தாற்‌ போல 
வேகமுடன்‌ அறிவாற்றல்‌ உணர்த்தி வந்தார்‌? ற 

ல எள்ளளவும்‌ நேரத்தை வீணாக்‌ காமல்‌. 


- ஏடுகளை மூளையினால்‌ விழுங்க லுற்றார்‌! 


மணஙம்ருணை கதை 


ஈராண்டில்‌ அ ததனர்த்னி திறமை காட்டி 
இடை நிலையில்‌ முதல்‌ தரமாய்த்‌ தேர்ச்சி பெற்றார்‌! 


சீரான கல்விமுழு நிலைபெ றும்முன்‌, 
சிறப்பாகப்‌ பிள்ளைக்கு மணம்மு டிக்க 


ஊராரின்‌ வழக்கம்போல்‌ தொத்தா 6 எண்ணி 
உடனடியா ய்த்‌ தஞ்சையிலே பெண்ணும்‌ பார்த்துப்‌ 


பேராலும்‌ பெரும்புகழ்சேர்‌ இராணி என்ற. 
பெண்குலத்தின்‌ பொன்விளக்கைக்‌ கொண்டு வந்தார்‌ 


இருமணத்தை முடித்தபோது தஞ்சா வரின்‌ 
சிறப்புமிகு மாப்பிள்ளை ஆனார்‌ அண்ணா! 


- பெருமிதந்தான்‌ எமக்கெல்லாம்‌ எங்கள்‌ மண்ணைப்‌ 
பெருமையுற வைத்தளரே. என்ப தர்த்வ 


அருமையுடன்‌ மகனுக்கு மணம்ந டாத்தி 
ப ஆசையினை திறைவேத்றிக்‌ கொண்டார்‌ அன்னை, 


ட இருமகனார்‌ கற்பதனை நிறுத்த ல்லை 
ரகர க பரக மிகவி ஏந்து! 


_ம்ணம்புனை காதை : 43... 
படிப்போரே! அண்ணாவின்‌ பாங்கு குன்னைப்‌ 
பற்றிநின்று பின்தொடர்க! அந்த நாளில்‌, 


இடிப்பாரும்‌, உரைப்பாரும்‌, தூண்டு கோலாய்‌ 


இருப்பாரும்‌ யாருமில்லா நிலையில்‌, அன்னார்‌, 


துடிப்போடு, சடைத்ததெலாம்‌ பயின்ற தோடு, 
துளியேனும்‌ அயர்வின்றி எடுத்த நூலை 


முடிப்பாராம்‌! அவர்தொடாத பனுவல்‌ ஏதும்‌ 
ஒுழுமையுற்ற தில்லையெனில்‌ உணர்ந்து கொள்க! 


பெற்றோர்கள்‌ கடன்பட்டும்‌, உடல்வ ருந்தப்‌ 
பெருந்துன்பம்‌ மேற்கொண்டும்‌, பசியால்‌ நொத்தும்‌,, 


சற்றேனும்‌ மனத்துயரம்‌: வெளிக்காட்‌. டாமல்‌... 


கும்மக்கள்‌ மேற்கல்வி ௮ அடைவ தற்கும்‌... ட்‌ 


கற்றபின்னர்‌. மூப்படைந்த தாயார்‌ ந்தை: 
காப்பாத்தும்‌. கடமையினை ஆற்று ததக 


_ பெற்றுவரும்‌ பட்டத்தைப்‌. பெரிதாம்‌. தம்பிப்‌... 
பிள்ளைகளை அனுப்புகின்றார்‌ கல்‌.லூ ரிக்கு, 


46 ன அண்ணர்‌ 'கரவியம்‌ 
வந்திருக்கும்‌ நோக்கத்தை மறந்து விட்டு, 
மனம்போன போக்கெல்லாம்‌ செல்வ தோடு, 


சிந்தைமகிழ்‌ வெய்துதற்குத்‌ திரைய ரங்கில்‌-- 
சிற்றுண்டி விடுதிகளில்‌ செலவு செய்து, 


"எந்தவிதப்‌ பொதுத்திறனு ம்‌ வளர்த்திடா மல்‌ 
... எப்படியும்‌ தேர்வுகளை நடத்தா வண்ணம்‌ 
்‌ி '(வெந்துயரம்‌ மிகுவேலை நிறுத்த மென்று 


வீணாக்கும்‌ தீச்செயலை அண்ணா நாடார்‌! 


கற்பதெலாந்‌ தேர்வெழுதி வெற்றி பெற்றுக்‌ . 

. ,கடப்பதற்கே எனஎண்ணி மாணாக்‌ கர்கள்‌ 

ர அற்பமான நோக்கோடு பயில்வ தாலே. . 

_ அறிவுதனைப்‌ பெருக்குகின்ற கருத்தே இன்றிச்‌ 

- சொற்பமான புள்ளிகளை வாங்கி விட்டுத்‌ . 

, - தொடர்வதுதான்‌ வாடிக்கை! இவ்வா நன்றிக்‌ 
-கற்பதெனில்‌ கற்பவற்றைக்‌ கசடு நீங்கக்‌ 

இ க 'கற்றதோடு, கற்றவழி நின்றார்‌ அண்ணா ச்‌ 


மணம்புனை காதை 2 5 47. 
குடத்திட்ட விளக்காகத்‌ தனைம மறைத்துக்‌ 


கொண்டுவந்த அண்ணாவோ, பொருளா தாரம்‌ 


நடத்திட்ட சிறப்பான மேல்‌ வகுப்‌ பில்‌-.- 


நல்லெண்ணம்‌ நிறைந்திட்ட முதல்வர்‌ கூறி 


இடத்திற்கும்‌ ஏற்பாடு செய்த தாலே... 
இடையூறு வாராமல்‌ படிக்க லானார்‌! 


கெடத்தெரியா இயல்பினராய்‌ இருந்த அண்ணா 
கிஞ்சிற்றும்‌ அஞ்சாமல்‌ யாவும்‌ கற்றார்‌. 


கட்டுரைகள்‌ எழுதுவதில்‌ ஆசான்‌. கூடக்‌ 
ல ஒழதுப்‌ வண்ணமாக விளக்கந்‌ கந்தும்‌, 


எட்டுணையும்‌ யாராலும்‌ இயலா. தாக 


ப ஈடற்ற திறமையினைக்‌ சாப்டுமரதம்‌, ப 


'பதொ.வ்டுவந்த அண்ணாவின்‌ கூர்மை கண்டு 


- சொல்லவொணா மகிழ்வுற்‌றா ர்‌. அனைவ ருந்தான்‌! 


-அீட்டுவைத்த்‌ நுழைபுலமோ ஒன்று மில்லை; | 
மிகுதியான. பேரறிவை வெளிக்கொ ணர்த்தார்‌! த 


48 அண்ணர்‌ காவியம்‌ 

பட்டிமன்றக்‌ கூட்டங்கள்‌ நடக்குந்‌ தோறும்‌ 
பங்குபெற்றார்‌ அண்ணாவும்‌ தவறி டாமல்‌! 

அட்டியின்றிக்‌ கலந்து கொண்டு, வாதம்‌ செய்தே 
அடுத்தவரை டன. இல்லை! ப 


முட்டிவரும்‌ எதிர்கட்டுப்‌. பேச்சா ளர்க்கு 


மூச்சுவிடத்‌ தணறுமாது சொல்ல டுக்க, 


ம ட்டிக்‌ யாவரையும்‌ தம்பால்‌ ஈர்க்கும்‌ 
இணையற்ற சொன்மாரி பொழிந்து வத்தார்‌, 


பச்சையப்பன்‌ கல்லூரி பெருமை யாலே 


பளபளக்கச்‌ செய்திட்டார்‌ அண்ணா அந்தாள்‌! 


இச்சையுடன்‌ தாம்விரும்பும்‌ முற்போக்‌ கான 
எழிற்கொள்கை வ பக! முளைந்து நின்றார்‌! 

- கொச்சையான ஆங்கலைமும்‌ தமிழும்‌ சேர்த்துக்‌ 

குழறிடுவார்‌ மத்தியிலே, இனிமை யான. 


ன்‌ மொச்சைலிதை போன்றதமிழ்ச்‌ சொற்கள்‌ வீசி, 
ஞ்‌ .. முழுமையான ஆங்கிலமும்‌ பேசி வந்தார்‌! 


ஆமாமா ஆஆட்‌ கெண்ட 
பிண ப) 


பிற்படுத்தப்‌ பட்டகுலப்‌ பிறப்பால்‌ அண்ணா 
பின்னடைந்தோர்‌ முன்னேற்றம்‌ கருத்தில்‌ கொள்ள 


த்‌ முற்பட்டார்‌! அதற்கேற்ப நீதிக்‌ கட்சி 


முகிழ்த்திருந்து கொடிகட்டி ஆண்ட நேரம்‌... 


கற்பதுடன்‌ பொதுநலமும்‌ நாடும்‌ நெஞ்சால்‌ ப 
"காலத்தை அத்துறையில்‌ செலவு செய்தார்‌. 


அற்பமென இகழ்ந்திட்ட தொழிலா ளர்பால்‌ - 
அகலாத பற்றுவைத்தார்‌; அக்கா லத்தே! 


தொழிலாளர்‌ தலைவரான வாசு தேவர்‌ 
தூயநறுந்‌ தொண்டாற்றிச்‌ செல்வாக்‌ காலே. 


- அழியாத புகழ்படைத்து நீதிக்‌ கட்ச. 
பதக அட்‌ சென்னைநகர்த்‌ த யாகப்‌... 


பழியாதும்‌. இல்லாது பதவி யேற்றார்‌. . . 
படித்துவந்த அண்ணாஅப்‌ பன்‌ ளாரை. 


்‌ வழிகாட்டி யாய்க்கொண்டு தொழிற்சங்‌ குத்தில்‌. பி 
வ ஈடுபட்டார்‌? டட நீத்தார்‌, ட 
வி வவட ப ப ப 


50 


அண்ணா காவியம்‌ 


நாயருடன்‌ தியாகராயர்‌, பனகல்‌ மன்னர்‌ஃஃ 


- நாட்டினிலே பெரும்பான்மை யான. மக்கள்‌, ப 


தாயுதமிழ்க்‌ குடிப்பிறந்தார்‌; சொந்த மண்ணில்‌ 


- தொடர்பாகக்‌ காலமெலாம்‌ வாழ்ந்து வந்தும்‌ 


'ஆயதலம்‌ அத்தனைக்கும்‌ வாய்பிபில்‌ லாமல்‌ஃ- 


அருங்கல்வி, அலுவல்கள்‌, வணிகம்‌, மற்றும்‌. 


ம தாயகத்தில்‌ மேம்பாடு. யாவும்‌ இன்றித்‌ 


தரங்குறைந்து வலிவுகெட்டு நலிழ்‌ டட 


டன்‌ மண்ணுக்கு குச்‌ ணட மில்லார்‌ 


இ யாவற்றி ஜம்மிசவும்‌ ச நின்று 


ர்‌ எர்பெற்று வளமாக வாற்தல்‌ கண்டு, 


சந்தித்தப்‌. பலகாலம்‌ ககன்‌ நெஞ்சால்‌ ப 


ஊர்மக்கள்‌ நன்மைக்கு நக்‌ கட்டி 


உண்டாக்கித்‌ தொண்டாற்ற ன்‌ தார்கள்‌! 


்‌ பேர்பெற்ற பெரியாரும்‌ இடையில்‌ வந்து ள்‌ 


பெரும்பங்கு கொள்வதற்குத்‌ துணிய : லானார்‌. ்‌ 


அய்யா ஆட்கொண்ட படலம்‌ ர 


பெரும்பாலும்‌ படித்தவரே இருந்த தாலும்‌, -: 
பேசுவதும்‌ ஆங்கிலமே என்ப தாலும்‌, 
விரும்பிவந்து மக்களணி இதிலே சேர 
வெகுகாலம்‌ ஆ௫யும்நல்‌ வாய்ப்பே இல்லை! 
அரும்பாகி மலராமல்‌ நின்ற நேரம்‌ 
அமய்யாநம்‌ பெரியாரும்‌ தொடர்பு கொள்ளத்‌, 
. திரும்பினரே அண்ணாவும்‌ இந்தப்‌ பக்கம்‌; 


திருப்புமுனை கண்டதந்த நீதிக்‌ கட்சி! 


ஆசிரியத்‌ தொழிலினிலும்‌ சிறிது காலம்‌ 
அமர்ந்திருந்து பணிபுரிந்து பார்த்தார்‌ அண்ணா? 
- மாசிலாத அலுவலுமே நிறை வளிக்க 
மறுத்ததனால்‌, மனம்‌ஏற்ற வண்ண மாசக்‌ தர 
காசின்றி அரசியலில்‌ காலை வைத்தார்‌! ட ட்‌ 
.... கண்வைத்த பெருந்தனத்தார்‌, தம்மை ஈர்க்க 
வீசிவிட்ட வலையினிலும்‌ வீழ வில்லை[.. 


- வீரமிக விருப்பம்போல்‌ ஈடு பட்டார்‌... 


35 அண்ணா காவியம்‌ ' 


டட நாதனுடன்‌ பாலசுப்ர மண்யம்‌ போன்ற 
'நல்லஎழுத்‌ தாளரெல்லாம்‌ அண்ணா வுக்கே... 
ஆதரவு மிகநல்கி, .நீதிக்‌ கட்சி. 
- அளித்துவந்த கொள்கைகளை விளக்கிப்‌ பேசி 
வாதமுடன்‌ ஏடுகளில்‌ எழுதும்‌ ஆற்றல்‌ 
அனர்த்தம்‌ வே முளைந்திட்டார்‌;. வெற்றி கண்டார்‌! 
2 சாதனைகள்‌. ்டுகிசிய்ம்ப அண்ணா வைப்போல்‌ 


சாதனமும்‌ பிறிதொன்று பெறுதல்‌ ஆமோ? 


செட்டிநாட்டின்‌ இளவரசர்‌, பன்னீர்ச்‌ செல்வம்‌, 
- சீர்பெற்ற இரட்டையருள்‌ இராம சாமி, 
கட்டிவந்து காப்பாற்றும்‌ அரச ரஈன 
கண்ணியத்துப்‌ பொப்பிலியும்‌ கண்போல்‌ ஏந்தி 
அட்டியின்றி அண்ணாவை ஏற்றுக்‌. கொண்டார்‌. ப 
ப அமியாவின்‌: சுயமரியா தையி யக்கம்‌ 


கெட்டியாக வேர்பிடிக்கா நேரம்‌; அன்று 


- சிடுகடெனம்‌. பற்றிவிட்டார்‌ அதனை அண்ணா 


அய்யா ஆட்கொண்ட படலம்‌ 93. 


நூற்றுக்கு மூன்றுபேரா யிருந்த வர்கள்‌ 
நுடங்காமல்‌ மேல்வாழ்வை அமைத்துக்‌ கொண்டு, 
சோஜ்றுக்கும்‌ திண்டாட விட்டு விட்டார்‌! 
சொந்தநாட்டுப்‌ பெரும்பான்மை மக்கள்‌ கூட்டம்‌ 
_ ஏற்றுக்கொண்‌ டின்னலிலே உழன்று வந்தார்‌; 
.. ஏமாற்றுக்‌ காரரிங்கே பிழைத்து நின்றார்‌! 
மாற்றிவிடத்‌ துணிவின்றி மலைத்தி ரந்த. 
ட ழாக்கொடுமை தளைத்தவிர்க்கப்‌ பெரியார்‌ வந்தார்‌! 


முரண்பட்ட புதுக்கருத்தை வெளிப்ப டுத்தி, 
மூடமதிப்‌ பழங்கொள்கை யாவும்‌ தாக்க, 
அரண்செய்த: சாத்திரங்கள்‌, சம்பிர தாயம்‌, 
ஆண்டவனின்‌ கட்டளைகள்‌. எல்லாம்‌. வீணாய்ட்‌ 
பரண்மீது தூக்கியெறிந்‌ தறி விட்டுப்‌, 
கா பைந்தமிழர்‌ விழித்தெழவே வழிகள்‌ குறிச, 
சரண்‌அடையும்‌. பிற்போக்குச்‌. கொள்கை சாடிச்‌ 


_ சன்மார்ச்சம்‌ தந்தைவழி உரைத்தார்‌. அண்ணா. 


த ர டாக 


்‌ ப்்த்தெ்ல்‌ ளாயிறத்து முப்பத்‌ தைந்தில்‌ 
அருங்கொங்கு | தாட்டினிலே திருப்பூ ரின்கண்‌ ப 
ட்‌ நோயுற்ற நெசவாளர்‌ சமுதா யத்தின்‌ ம்‌ - ள்‌ தோம்‌ 
பணர்‌ நோய்தீர்க்கக்‌ கூடியதோர்‌ மாநாட்‌ தவக்‌ 
பாயிரத்துச்‌ சொற்பொழிவு நிகழ்த்தி வைத்த 
_ பட்டதாரி அண்ணாவைப்‌ பெரியார்‌ கண்டார்‌ 
ப 'சேயினையே பரிந்தழைக்கும்‌ தாயைப்‌ போலச்‌. 


செம்மலை யே ஆட்கொண்டார்‌; உடன மைத்தார்‌/ 


தன்மான இயக்கத்தின்‌ கொள்கை யாலும்‌, 
தரமான. அரசியலில்‌ ணன்‌ கட்சிப்‌ 


4. பொன்னான கோட்பாட்டின்‌ தன்மை யாலும்‌, 


- பொங்வெரும்‌ ஆர்வத்தா। ர்ல்‌ ஈடு பட்ட 


ன ணதத்ம "இளைஞரேனும்‌ பெரியோ: ரெல்லாம்‌ - 
அன்புடனே மாநகரின்‌. ஆட்சித்‌ தேர்வில்‌ ப 
தன்மனத்தால்‌: நிற்கவைத்தார்‌!! ஆனால்‌, அந்தோ, 

்‌ சர்பக்கக்‌ புரிந்துகொள்ள விற்லைட  தோத்தார்‌, 


இந்திங்‌ யாறணி 


துவளாது பொதுப்பணியே தொடர்ந்தார்‌ அண்ணா) 
தூயநறுந்‌ தாய்மொழியாம்‌ தமிழைக்‌ கொல்லத்‌ 
- தவளைமொழி இந்தியினைச்‌ சட்டத்‌ தாலே 
தமிழகத்தில்‌ நுழைப்பதற்கோர்‌ ஆட்சி மாற்றம்‌ 
பவளமொழி வாணரிடை. நேர்ந்த தாலே 
பாங்குடனே இராசா? வந்து சேர்ந்தார்‌; 
கவலையுற்ற பெரியாரும்‌ தமிழர்‌ மேன்மை 
சாப்பதற்குத துணிந்தெழுந்தார்‌; குரல்கொ த்தார்‌; 


கொண்டிருந்த கொள்கையினால்‌ வேறு பட்டோர்‌, ன்‌ 


இரட்ட கமிழ்காத்தல்‌ டட நர்ட 


ப ட பண்டிருந்த மேன்மையினை நிலைநாட்‌ டத்தாம்‌ ட்‌ 


ரர வமர காண்பதற்கும்‌ போராட்‌ டத்தில்‌ 


மண்டிவரும்‌ அடக்குமுறை. ஏற்ப. தற்கும்‌, ௧ 
ர ப மறைமலையார்‌ போற்புலவர்‌ திரண்டு விட்டார்‌! ட்‌ 
பெண்டிருமே முன்வந்து, பெரும்‌. எதிர்ப்பைப்‌. . 
பேர த சரச்கிட்க ட்‌ ிக்றார்ட்‌ 


௮6... அண்ணா காவியம்‌ 


படைதிரண்ட ர எல்கல்‌ ஆர்வத்‌ தாலும்‌ 
பட்டாளம்‌ போல்வத்த பான்மை யாலும்‌ 
மடைதிறந்த வெள்ளமென. எதிர்ப்ப லைகள்‌ 
மளமளென வீசிவந்த வேகத்‌ தாலும்‌ 
கடைவிரித்த இந்தியினைக்‌ கொள்வா ஙின்றிக்‌ 
கண்மூடி, வந்தவழி அனுப்பி வைத்தார்‌! 
உ்டைதரியாத்‌ "தளபதியாய்‌ ஆனார்‌ அண்ணா; 


ஒப்பில்லாச்‌ சிறைவாசம்‌ முதலாய்‌ ஏற்றார்‌! 


ட்‌ ஆணவத்தால்‌. பள்ளிகளில்‌ இந்திப்‌ பாடம்‌ 
சொட்ட அல்‌ அந்நாளின்‌ மூதல மைச்சர்‌; 


வீணடித்தார்‌ கல்வியினை; தமிழ: ழிக்க 
ர ப்‌ கொண்டிட்டார்‌. என்ற றிந்து 


ப காணரிய பேரெதிர்ப்புக்‌ காட்ட லானார்‌ 
கனித்தமிழர்‌; அணிதிரண்டார்‌; படையும்‌ கண்டார்‌! 
க ப ஆணரசன்‌ அழகிரியும்‌ அறமூ தாட்டி. 

அம்மைஇரா. மாமிர்தம்‌ தலைமை. காங்கம்‌. 


இந்திப்‌ பரணி 57 


புறப்பட்டார்‌ தலைநகராம்‌ சென்னை நோக்கிப்‌ 
புலித்தமிழர்‌ போர்க்குணத்தை நாடு காண? 
அறப்படையை வழியெங்கும்‌. வாழ்த்த லானார்‌! 
அஞ்சாநெஞ்‌ சன்மறவன்‌. அழகர்‌ சாமி 
சிறப்புடனே எதிர்ப்புகளைத்‌ துச்ச மென்று 
சேளைதனைக்‌ கால்நடையாய்‌ நடத்தி வந்தான்‌! 
மறப்பரிய மாவீரர்‌ புகழைப்‌ பாடி 


ம த்கிழ்‌ அண்ணாவும்‌ வரவேற்‌ றாரே! 


-இந்தியினை எதிர்க்கின்ற போராட்‌ டத்தை 

- ஏற்காத தேசியத்தார்‌ கலை விட்டு த 
வந்தவர்‌ நடராசன்‌! மனைவி யோடு. 

மறியலிலும்‌ ஈநுபட்டார்‌! அண்ணா வுக்கும்‌ ல்‌ 23 
தந்தனரே ஆறுதிங்கள்‌ சிறைவா. சந்தான்‌[ ன்‌ 
கமிழ்க்குவத்தார்‌ ஈராயி ரம்பேர்‌ சென்றார்‌! 
| வெந்துயரைத்‌: தருஞ்சிறையைச்‌ சோலை. யாக்கி, 
வீரகாதை இயற்றினரே! முதலாம்‌ போரில்‌. 


ட. அண்ணா காவியம்‌ 

- அடக்குமுறைக்‌ காளாடச்‌ சிறைக்கோட்‌ டத்துள்‌ 
அரியவுயிர்‌ த லலக்‌ இருவி ரர்கள்‌! 

குடக்குன்றாம்‌ நடராசன்‌, தாள முத்து 
கமிழ்ப்பயிர்‌.தான்‌ செழிப்பதற்கே டன்‌ ஆனார்‌! 

ப இடச்குரைத்தார்‌ இராசாசி முதல. மைச்சர்‌ ; 

எழுந்‌ தனர்காண்‌ இளந்தமிழர்‌ சிங்கம்‌ போலே! 


முடக்குவாத இந்தியுமே வந்தாற்‌ போல 
மூலைக்குப்‌ போனதன்றே; தமிழர்‌ வென்றார்‌! 


புத்துணர்ச்சி விதை தூவித்‌ தமிழ கத்தில்‌ 
- போராட்ட எண்ணத்தை வளர்த்து வத்த 


. சத்‌.துநிறை தளபதியாம்‌ . அண்ணா ஆனார்‌] 
. தலைவரான பெரியாரும்‌. மனம்ம சிழ்த்து, 


ப முத்துவிளை சப்பியினைக்‌ குண்டெ டுத்து 


தட உணர்ந்தவராய்‌ நடக்க: லானார்‌! 


தத்துவமாய்த்‌' “தமிழ்நாடு தமிழர்க்‌” சென்லுந்‌ 
சகைமொழியை தாடெடங்கும்‌' பரப்பி வந்தார்‌] 


இந்திப்‌ பரணி ட ட ௮ 


ஆயிரத்தொள்‌ எளாயிரத்து நாற்ப தாண்டில்‌ 
ஆரூரில்‌ மாநாடு கூட்டி ளர்காண்‌ 

தாயகத்தைத்‌ தனியாக்கத்‌ தழைக்கச்‌ செய்யத்‌ 
“தமிழ்நாடு குமிழர்க்கே!” எனுமு மக்கம்‌ 

_ பாயிரமாய்க்‌ கொண்டிருந்த நீதிக்‌ கட்டுப்‌ 


பாவலனாம்‌ அண்ணாவின்‌ புதுமை யான 


தூய *திரா விடநாடு திராவி டர்க்கே!! ... ப ப 
ற டம்டக கட தொடர்ந்த தன்றோ] 


கன்னடமும்‌, மலையாள மும்தெ லுங்கும்‌. 

என்னத ன்‌ ம திரிபுகளே! அவ்வி சத்தார்‌ ட்‌ 
ப தென்னகத்தில்‌ ஒரே குடும்பம்‌! மொழியால்‌, பண்பால்‌, 
தேயாத நாகரிகச்‌ கலாச்சா ரத்தால்‌! ப 
்‌்‌ தொன்மைமிகும்‌ திராவிடத்தை ஆரி யத்தின்‌ 
தொடர்ச்சியான படையெடுப்பும்‌ கதைக்க வில்லை! 
்‌ அன்னவரே வரலாற்றால்‌, நிலவி எத்தால்‌ 


அழகான கூட்டரசு சமைத்தல்‌ கூடும்‌| 


60. - அண்ணா காவியம்‌ 


இில்லியிலே. எதற்காக நடுவண்‌ ஆட்சி. கலட்ட 

அல்லிக்குத்‌ தலைமையினை அளித்தோர்‌ யாரோ? 

'எல்லையிதைத்‌ தனியாக  இண்த்திக யன்னை 

ப இசைவாக அளித்திருக்க, எந்த நாளும்‌ 

 தொல்லையினைத்‌ தருகின்ற வடவ ரோடு. 
தொடர்த்துவாழ நியாயமென்ன?. இங்கே வந்தும்‌ 

நல்லவற்றைச்‌ சரண்டு தற்கே ரன்‌ தார்கள்‌; ட்‌ 


பதமக்கிடர்கும்‌ உரிமையெலாம்‌. பறிக்கின்‌ தார்கள்‌! 


“விடுதலையும்‌ *குடியரசும்‌ அண்ணா தீட்டும்‌... 
'வீரவரிக்‌ ன பாடு மாறும்‌, 

ன கெடுதலெலாம்‌ கண்டித்துத்‌ துடைக்கு மாறும்‌, 

ப கீழ்ப்பட்ட தென்னாட்டார்‌ உணரு மாறும்‌, 
படுதுயரை நீக்குதற்கே வழிவ கைகள்‌ லு 
- பாங்குடனே. காட்டுமாறும்‌, பெரியார்‌ அன்றே. 


விடுகணையாம்‌. அண்ணனுக்‌ கு வாய்ப்புத்‌ தந்தார்‌; டி 
- வீரமிகும்‌ ஈரோடு, சேர்ந்தார்‌ அண்ணா... 


எருதூ கோல்‌ வோந்தண்‌ 


ஆரியத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்த தான 
ஆதிக்கத்‌ தைப்பழைமைக்‌ கருத்தைச்‌ சாடிக்‌, 
காரியத்தில்‌ கண்ணான புரோகி தர்கள்‌ 
கற்பனையைப்‌, புராணத்தின்‌ கதையை விண்டு-- 
சீரியநல்‌ தமிழ்ப்பண்பை அழித்து விட்டுத்‌ 
தேவையற்ற சாதிமுறை புகு த்திப்‌ பின்னே... 


கூரியநம்‌ அ.றிவெல்லாங்‌ கொன்ற செய்தி 
கூறிவந்தார்‌ அண்ணாதம்‌ நாவி னாலே! 


இதிகாச புராணங்கள்‌ அறிவைக்‌ கொல்லும்‌; 
ஏமாற்றும்‌ தன்மானம்‌ இழக்கச்‌ செய்யும்‌! 
"இதுகாறும்‌ விட்டுவைத்த இமை நீங்க , 


-இராமாய ணம்பெரிய புராணம்‌ போன்ற 


மதிகருக்கும்‌' நூல்களிலே இயை இட்டு ௬ ர 
டத மாய்த்திடுவோம்‌ நச்சுநிறை இதத்கி யங்கள்‌? 


. அதிவிரைவாய்ப்‌ பரவட்டும்‌ செந்தீ என்ற. 
அண்ணாவின்‌ முழக்கத்தை மறுத்துப்‌ பேச. 


62 அண்ணா காவியம்‌ 


நாவலராம்‌ பாரதியார்‌ பசும லைவாழ்‌ 

நம்சோம சுந்தரரும்‌ வாதம்‌ செய்ய 
ஆவலுடன்‌ றல ண்ணா வைத்த 

. அறிவுத்தி. பொசுக்கியதால்‌ ஒதுங்கிச்‌. சென்றார்‌! 
ன்ப பேட்‌ சிலிர்த்துவந்த சொல்லின்‌ செல்வர்‌ 
சேதுப்பிள்‌ ளையவர்கள்‌ சிந்தை நோவக்‌ 
- காவலா்‌எம்‌ ன்‌ அ தோற்க நேர்ந்து 


. கடிதகன்றார்‌! இவையிரண்டும்‌ வரலா றன்றோ! 


. செந்தமிமுக்‌ இத்தனைதான்‌ சிறப்பு முண்டோ? 

-. செம்மையாகச்‌ கருத்துகளை விளக்கு தற்கே 
அந்தமிகும்‌ அடுக்குச்சொல்‌ தொடர்ந்து பெய்தே 
. அணிமோனை விரவிவர: எழுதல்‌. ஆமோ! 
விந்தையுடன்‌ வீரத்தை: வாள்மு னைபோல்‌. 
வெடுக்கென்று! தைத்திடவும்‌. செருக லாமோ? 
ன்‌ சொத்தமுடன்‌ இந்நடையைத்‌ தமதாம்‌ ஆக்கச்‌ 


சொக்க வைத்த. அண்ணாவைப்‌ புகழாரம்‌. யாரே? 


எழுதுகோல்‌ வேந்தன்‌ ்‌ 63 


செய்யுளைப்போல்‌ மனப்பாடம்‌ செய்து வைத்துச்‌ 
சிந்தையிலே இருந்துதற்கும்‌ எளிமை யாக 
மெய்யுரைகள்‌ தீட்டிவந்தார்‌ அண்ணா! அன்று 
மேன்மையுடன்‌ ஏடுகளில்‌ சமைத்துத்‌ தந்த 
ட வாயெல்லாம்‌ மணக்கச்‌ ம்வடா்‌ 
நிமிர்ந்துநின்று தமிழ்நாட்டின்‌ எழுத்தா ளார்கள்‌ 
அய்யய்யோ என்றலற, இடிமு மக்கம்‌ 
அடிக்கடிதான்‌ வெடித்துவரத்‌ தொடுத்தார்‌ ௮ண்ணன்‌ [' 


"தென்னாட்டில்‌ எந்நாளும்‌ க்ர்ணர்‌ வண்ணம்‌ 
கிவிரமாய்ப்‌ புத்தெழுச்சி பாய்நீத அ 
பொன்னான கல்விபெறும்‌ மாணாக்‌ கர்கள்‌ ப 
புது மயாகத்‌ கமிமுணரிவும்‌, இனவு -ணர்வும்‌, 
முன்னாளில்‌ இல்லாத மூடக்‌ கொள்கை 
மு.றித்திடுமோர்‌ அறிவுணர்வும்‌ மூண்டு தோன்ற, 
அன்னாரின்‌ எழுத்தாலே ஈர்க்கப்‌ பட்டார்‌; 


அண்ணாவை. வழிகாட்டி யாகக்‌. கொண்டார்‌. - 


ரர பரக்கத்‌ சாவு 


64... இண்ணர்‌ காவியம்‌ 


"நாட்டோரும்‌ சிந்திக்கத்‌ தொடங்கி விட்டார்‌; 


-நாயகனாம்‌ பெரியாரின்‌. கொள்கை தம்மைக்‌ 
கேட்டாரைப்‌ பிணிக்கின்ற சொல்லால்‌ கூறிக்‌ 

கேளாரும்‌ படிக்கின்ற முறையில்‌ தன்கு 1 
தட்டிவந்தார்‌ அண்ணாவும்‌! இசைபு ரிந்து 


திராவிடர்நாம்‌ என்பதெல்லாம்‌ உணர்ந்த தாலே 


பே ஈட்டியிட்டு. முன்வந்தார்‌ இளைஞர்‌ கூட்டம்‌ 


ரதம்‌ பொங்கிவந்தார்‌ பெருவெள்ளம்‌ போல அன்றே! 


மமரணாக்கர்‌ இலம்யாகும்‌. 


ஆங்காங்கு பெரியாரைப்‌ பயின்ற தாலும்‌, 
ரபர்‌ உணர்ந்த தூறும்‌ 

ரத்தத்‌ கல்விபெறும்‌. மாணாக்‌ கார்கள்‌. 
பகுத்தறிவுக்‌ கொள்கையின்பால்‌ மனம்செ அுத்தித்‌ 


தூங்காது. விழிப்புற்றுக்‌, எளர்ந்தெ. முந்த 
துடிப்பினையே டு. பரித்து ரட்‌ 


நீங்காமல்‌ அவரருகே நெருங்கி வந்து 
நீடித்த பயன்பெறவே திட்ட மிட்டார்‌! 


ப அண்ணாம. லைச்செட்டி யாரின்‌ அன்பால்‌ 


அமைந்துள்ள. பல்கலைசேர்‌. குழசந்‌. தன்னில்‌. ட 

்‌ அண்ணாவும்‌. சொற்பொழிவு நிகழ்த்த. வந்தார்‌; 
னா அதன்மூலம்‌ வரலாறு புதிதாய்க்‌ கண்டார்‌! 
நண்ணாமல்‌ ஒதுங்கிதின்றார்‌. நாடிச்‌ சென்றே. 

ப * நயத்திட்டார்‌? நமதியக்க மாண வர்கள்‌ 

்‌ சுண்ணான அண்ணலை னயே மொய்த்துக்‌' கொண்டார்‌! ்‌ 


்‌ ப காலத்தைக்‌ சரியாகக்‌. கணித்தார்‌. அண்ணா! 


66. . அண்ணா ப 


_ குடத்தையிலே தராவிடத்து: மாண வர்கள்‌ 
௬ கூடுமொரு சிறப்புமிக்க ய மூதல்மா: நாடு. 


நடத்தததில்‌ அண்ணாவும்‌. பங்கு பெற்றே, 
ப தலமுடனே, திராவிடர்யார்‌? ஆரி யர்யார?. 
உடந்தையாகத்‌ 'தமிழருமே தமிழ ழிக்க. 
ஒத்துழைத்த தங்கென்ன? என்ப தாகக்‌. ்‌ 
"கடந்தகால. நிகழ்ச்சிகளை நிரலாய்க்‌ கூறிக்‌ 


_ கண்திறக்க வழிசெய்தார்‌ திறமை யோடு! ன 


பேரியாகர்‌ அழையர்மல்‌ அண்ணா காட்டும்‌. 


பெரியாரின்‌ பரல்‌ செல்வ தற்குச்‌.. 

ப சரியான நேரத்தில்‌ முன்வற்‌ இட்ட. 

ன்‌ - தமிழ்நாட்டு மாணவரை இட்டுச்‌ செல்ல 
உரியாராம்‌ அண்ணாவும்‌ அய்யா வின்பால்‌... 
 கரைத்திட்டார்‌; பெரியாரும்‌ ஈரோட்‌ ॥ டில்லர்‌. 
அரிதான. பயிற்சிமுகாம்‌. அமைத்து: விட்டார்‌; ன்‌ 0 
அனைவர்க்கும்‌ அன்பழைப்பும்‌. விடுக்கச்‌ ெற்தார்‌. 


மர்ணர்க்கர்‌ இலம்பகம்‌ டகர. 
விடுமுறையை வீண்ரகக்‌ கழிக்கா வண்ணம்‌ 
விரைந்திட்டார்‌ மாணவர்கள்‌ ஈரோரட்‌ டுக்கே! 
கடுமுயற்‌ச மேற்கொண்டே-உணவும்‌, தங்கக்‌ 

ப கனிவாக உறையுளுமே அளித்தார்‌ தந்தை; 


ர இடும்‌உரையை ஏந்துதற்கும்‌, அண்ணா தந்த. 

ஈடற்ற. சொற்பொழிவைச்‌ செவிம டுத்துக்‌, தச 

ப கெடுமுறையைப்‌ புரிந்துகொண்டு திராவி டர்கள்‌. ர 
சழ்நிலையை மாற்றுதற்கும்‌ துணிவு கொண்டார்‌! 


நெடுஞ்செழியன்‌-பெயர்க்கேற்ற உயர்ந்த தோற்றம்‌; ்‌ ப 
நீண்டதொரு கருந்தாடி; நெடிய ௪ சட்டை: 


சடுமையுடன்‌ அன்பழகன்‌ பேச்சி ருக்கும்‌; ள்‌ ்‌ 


"காற்றடித்தால்‌ பறக்கின்ற மெலிந்த மேனி! 


6 கொடுமைதான்‌ மதியழகன்‌ உருவம்‌ குள்ளம்‌; 


நீகாலட்பீடி போற்குமுறும்‌. குரலோ தங்கும்‌. 


தொடுமுன்ளர்‌ ஒட்டுகன்ற கரிய தேகம்‌; க 
துணிச்சலுள்ள. இளம்வழுதி! இவர்க. ளோடே. 


6. ட அண்ணா காவியம்‌: 
வெடி! குண்டாம்‌. முழ்ச்கமிறும்‌.ப அருமை நண்பர்‌. 
'பங்குளியறன்‌ சனார்த்தனமும்‌;.. பெரியா. நின்பால்‌. 


ம ப ப்த்தானல்‌ அந்தரங்க உதவி யாளர்‌. 
அமைதியுள்ள சசேர்திரனும்‌: குடத்தை தன்னில்‌ ம்‌ 


்‌ "கொடிகயர்த்ி மாணவர்கள்‌ கழகங்‌ கண்ட்‌ 


ன்‌ கூர்மைதவ மணிராசன்‌ தரன்‌ எந்தம்‌. ்‌ 


க்‌ படிப்புளிட்டும்‌ பகுத்தறிவும்‌ பாதை. ச சென்றார்‌! . 


'பண்புடையார்‌ சத்தி யேந்திரன்‌! அண்ணா பின்னால்‌ 


ல. கரம்பற்றிச்‌' 'சிறுவனாகத்‌ தெர்டர்ந்து சென்று,... 


ட வனட்‌ கதைகேட்டும்‌, இன்பண்டம்‌ பெற்றுத்‌ இன்றும்‌ ய 
ஸ்‌ கரம்பெற்ற சம்பத்தோ அய்யா வுக்கே. 
உடன்பிறந்த மூதிதாரின்‌. மூத்த. பிள்ளை! 11. 
வரம்பெற்ற வாலிபர்க்குப்‌ படிப்பில்‌ , நாட்டம்‌. ம்‌ 
வரவில்லை! அண்ணாவின்‌. முயற்சி ॥ பாலே. 

ப ம்வேத்த திருப்பத்தூர்‌ சாமி நாய்டு 


..தாம்பெற்ற , சுலோசனாவை. மணந்து கொண்டார்‌! ்‌ 


_ மாணாக்கர்‌ இலம்பகம்‌ ர ரர... 


. ந்பயிற்சி அண்ணாவின்‌ முயற்சி யாலே. 

இ தட்ட டப. பெற்றவர்கள்‌ நாடு மத்தம்‌ 

்‌ கற்பத னால்‌ ,ஆயபயன்‌ விளங்கு மாறு 

கல்லூரி விடுமுறையில்‌ மாவட்‌ டத்தில்‌ 

. 'சொற்பயிற்சி மேற்கொண்டு, ௦ கொன்ற சொல்லிச்‌, 
அம்றிவத்தார்‌ ஒருதிங்கள்‌ சிற்றூர்‌ தோறும்‌! 
௬ அ அற்பமென ஒதுக்கவே யாரால்‌ ஒல்லும்‌? 
"அய்யாவும்‌ பெரும௫ழ்வு கொண்டார்‌. அன்றே! - 


புதியதொரு பிரசாரப்‌ படையைக்‌ கண்டு 
புத்துணர்ச்சி பெற்றனரே இயக்கத்‌ தோழர்‌ ட்‌ 
ட்‌ தெயெளவே நம்பி, தள பதியாய்‌ ஆன. ட ்‌ ர்‌ 
டல கண்ணியத்தின்‌ இருப்பிடமாம்‌ அண்ணா செய்த. 


ன்‌ அதிசயத்தை ஆர்வமுடன்‌. ஆத: ரித்தே,. 

ஆங்காங்குப்‌. பொதுக்கூட்டம்‌ நடத்தத்‌ தந்தார்‌. 
மி தன்னை நிர்ணயிக்கும்‌. வீர. ரான. ர உ ல்‌ 
ப விறல்கருணா ரள தனிஸ்பா. கதைதான்‌. 


்‌ ்‌ ப ப கடட ப ப 


ப தமிழகத்து மாவட்டந்‌ தோறும்‌. இந்தத்‌ 


-தகைமைசால்‌ , மாணவர்கள்‌ சுற்றிச்‌ சுற்றி. 


அமிழ்‌ தான தாய்மொழியில்‌ பெரியார்‌. 'கொள்கை ப 
அருமையான. குரலெடுத்துப்‌ பேசிப்‌ பேச்‌ 
சமுதாயம்‌ சர்கெட்ட வகையும்‌. கூறிச்‌ ்‌ ட்‌ 
சலியாது பிரசாரம்‌ டு லானார்‌! 

ன ௭ அமைவாக, ஆங்காங்கே உள்ள தோழர்‌ 


- ஆதரிக்கப்‌ பயுணங்கள்‌ நடத்தி வந்தார்‌! 


ஒருதிங்கள்‌ கல்லூரி ஓய்வுக்‌ காலம்‌ எடம்‌ 

ன உபயோகப்‌. படுமாறு செலவ மித்துப்‌. 
அகமத்‌ கொள்கையெல்லாம்‌ பரப்பி வத்தார்‌! 
்‌ - பெரியாரும்‌. அண்ணாவும்‌. மகழ்வாம்‌ இந்தக்‌. ்‌ 
அழலை இடைவீடாது | பயன்ப டுத்தக்‌. ர ட 
“கருத்தினிலே இருத்தி, மற்ற மாண வர்க்கும்‌ 25 
. ன்‌ வருகின்ற. விடுமுறையில்‌. பயிற்சி. நல்க ப்‌ 


ம! 'வகுத்திட்டார்‌ திட்டங்கள்‌ வார்கள்‌. தோறும்‌]. 


அண்ணா காவியம்‌ 


ர க்ஷகக்‌ காண்டம்‌ 


18. 
14. 
பட 
க 


முகிழ்த்தது விடிவெள்ளி 


“கூத்தாடிய ட்‌ ப 


கீறல்‌ விழுந்த காதை 


கண்ணீர்த்‌ துளிகள்‌ - 
முன்‌ னேற்றப்‌ படலம்‌ 


அறப்போர்க்‌ காதை ... 





மூகிழ்தததா விடிொன்னி 





0சலத்தில்‌ நடைபெற்ற நீக்‌ கட்ச்‌ 
ப்பான கட 0 அண்ணா பெற்ற 
சிலத்தால்‌ புரட்சிமிகும்‌ தீர்மா னங்கள்‌ 
சிலவற்றைக்‌. கொணர்ந்து, பெரு மாற்றம்‌ கண்டார்‌! 


காலத்துக்‌ கொவ்வாத பதவி, பட்டம்‌ . ன்‌ 
காதோடு விடவேண்டும்‌; கட்டப்‌ பேரை 


ஞாலத்தில்‌ திராவிடர்‌ கழகம்‌ என்றே. 
 கவிலவேண்டும்‌ எனஇயற்றி,, வென்றார்‌. அண்ணா! 


பட்டங்கள்‌ பதவிகளைப்‌ பெரிதாய்‌ நம்பிப்‌: 
பகல்வேடந்‌ தரித்திருந்த சிலரை இந்தத்‌ 
இட்டங்கள்‌ தடுமாறச்‌ செய்த தாலே, ள்‌ 
சீற்‌ றமுடன்‌, ஏற்காமல்‌, எதிர்த்‌ தும்‌. பார்த்தார்‌. 
சட்டங்கள்‌ ஆக்கவல்ல. மக்கட்‌. கூட்டம்‌ கதி. 
௫ சரியாத பேரார்வம்‌ காட்டி, அன்னார்‌ ன்ட்‌ 5 
கொட்டத்தை அடக்கவே முனைந்து நிற்கக்‌, ழ்‌ ்‌ 
குறைவின்றி முகிழ்‌ த்‌ தீதுநம்‌. மக்கட்‌ 5 கட்சி. 


44 


- அண்ணா காவியம்‌ 


ன அரசியலில்‌ மிகப்பெரிய மாற்றத்‌ தந்த 


- அண்ணாவின்‌ தீர்மானம்‌ அந்த நாளில்‌ 


வரலாற்றுப்‌ புகழ்பெற்றுத்‌ இகழும்‌ வண்ணம்‌. 


வடிவத்தைத்‌ தீட்டியவர்‌ / தரன்‌ ணன்‌ தான்‌! 


ப்ரி பெறலரிய பட்டங்கள்‌ பதவி எல்லாம்‌ 


பிச்சையாக வெள்ளையராம்‌. அயல்நாட்‌ டார்கள்‌ 


பதக்க நம்மவர்க்கே[ அவற்றை. நீக்கத்‌. 


தன்மானம்‌. உடையரெனக்‌ காட்ட ட. 


காலமெலாம்‌ தம்‌ஆட்சி இந்தியாவில்‌. க: 


ட்‌ ப்‌ கவிந்திருக்க உதவிடும்‌ இந்‌ நீக்‌ கட்சி! ப 


ள்‌ 'சோலமிதம்‌ கவர்ச்சிகளால்‌ கம்மை ததக. ன்‌ 


- குலவுதற்குப்‌ பரிசுசில. தந்தால்‌ என்ன? 


ாலமெகாம்‌ கட்டியாளும்‌ ம்‌ ஆங்கி லேயர்‌ ்‌ 


ப நம்மவரை மிசஎளிதாய்‌ நினைத்து! விட்டார்‌! 


'லமிகும்‌ அண்ணாவின்‌. சிந்த. ளைக்கோ. ட ்‌ 


- றப்பளிக்க வில்லையவர்‌ . கபட -நோக்கம்‌]. 


ப. முழழத்தது விடிவெள்ளி. அதி. 


பாதிக்கப்‌ பட்டவர்கள்‌ ஏறிப்‌ பாய்ந்து 


பார்த்தார்கள்‌; பலிக்கவில்லை! இன்மேல்‌, தத்தம்‌. 


ஆத்கம்‌ செல்லாதென்‌. றுணர்ந்த தாலே 
அகன்மார்கள்‌? சய நலத்தைப்‌ பெரிதாய்‌ எண்ணி! ட 
82௧ முதலிடத்தை தந்த அண்ணன்‌ ப 

_ நிமிர்த்துநின்று பெரியாரின்‌ கருத்திற்‌ கேற்பச்‌. ௬ 


சாதிக்கத்‌. தொடங்கிவிட்டார்‌! புரட்சி யான: ்‌ 


்‌ "சரித்திரமே சசககக வக மாக! ்‌ 


கட்சிக்குத்‌ திராவிடர்‌ சுழகம்‌ ள்‌ என்ழ்‌ 
கவினுறுநல்‌ எழுக ரமிகு பெயரும்‌ தீந்து. 
ர தட்சிணத்தில்‌. புத்துயிரும்‌. ஊட்டி விட்டார்‌! 


 தகைமிக்க மாணவரின்‌. கொள்கை உ நாதம்‌. 


- உட்சென்றே. உணர்வெழுப்பி ௨ கர்கள்‌ தோதும்‌ 
த உத்வேகம்‌. மூட்டிவிட்ப்‌, பாம ர்கள்‌. 


பட்சிகளின்‌ கூட்டமெனம்‌. பறந்து வந்து 


பலமிக்க சுகமாக ஆச்ச. னார்கள்‌]. 


1. 


அண்ணா காலியம்‌ 


சேலத்துத்‌ தீர்மானம்‌ செய்த மாற்றம்‌ 


சிறப்பாக இளையோரை, ஈர்த்த தாலே. ட 


"காலத்தின்‌ தீவிரத்தைப்‌: புரிந்து! கொண்டோர்‌. 


ப கருத்துமிக்க கழகத்தில்‌ தொண்டர்‌ ஆனார்‌. 


9லத்த £ல்‌. -தமிழ்ச்சிறப்பை' அடக்கப்‌. பார்த்‌ த. 


“ஒய்பாற. புரியினர்க்கும்‌ உணர்த்தும்‌. கொள்கைப்‌ 


பாலத்தைம்டபத்திரிகைப்‌ பணியை... அன்றே 
ரம , பக்குவமாய்த்‌ துவக்கினார்‌ நம்‌. ஆரூர்த்‌: தம்பி! 


அடுத்தாண்டு திருச்சியிலே. புத்தா ரின்கண்‌. 


அருமையாகத்‌ திராவிடர்‌ கழகச்‌ சார்பில்‌ 


எடுத்திட்ட சிறப்புமா. நிலமா தாட்டில்‌-- ட 


 ஏத்தல்நம்‌ அண்ணா, தல்‌ அழகர்‌. சாமி. 


ர்த்தி விளக்கத்தால்‌ மேலும்‌ மேலும்‌, 
ட்‌. ்‌ தொகுப்பாகத்‌ திராவிடநா. பென்னும்‌! வேட்கை க்‌ 


்‌ுத்தட்ட தமிழர்க்கும்‌ தென்புண்‌ டாக்கப்‌. 


- பாரெல்லாம்‌. நம்பக்கம்‌ பார்த்த: தேகாண்‌! 


முசிழ்த்தது டச்‌ ன்‌ ப 


“கன்னடமும்‌ களிதெலுங்கும்‌ கேர எம்வாழ்‌ 
கவின்மலையா எமும்மற்றுந்‌ துளுவும்‌ எங்கள்‌. ம்‌ 

ர்‌ தமிழினின்று பிறந்த. வைதாம்‌; எத 

- இிராவிடத்து மொழிக்குடும்பம்‌ சேர்ந்த வைதாம்‌;. 

நக்கிக்‌ 'இவையிணைந்த கூட்டு நாடே. ப 

"நாம்விரும்பும்‌ க! இந்நாட்டிற்குத்‌ _ 


தன்னிகரில்‌ வரலாறும்‌, நில நாற்‌ சான்றும்‌, ப 


தனிப்பண்பும்‌, நாகரிகம்‌ யாவும்‌ உண்டாம்‌! ப 


இந்தவிதத்‌ தமிழினத்தார்‌ எதனால்‌ இந்நாள்‌. 
இந்தியாவின்‌ பிறபகுதக்‌ கார. ரோடு 
ப சொத்தமுடன்‌ வாழ்வது? நம்‌ சோறு பண்பு, 


- சொல்லாட்சி எல்லாமே. வேறே அன்றோ? ஃ ப்‌ 


௫ இந்தமொழி ஆதிக்கம்‌ என்றும்‌ நம்மை. ்‌ 
"இழிவுசெய்யும்‌, அடிமையாக்கும்‌, தமிழைச்கொலறும்‌ ர 
ப அதைதெத்றன்‌ தெற்கிருப்போர்‌ மனித ரென்றே 


' வித்தைபிகும்‌ வட்ராப்பர்ர்‌ நினைப்ப: தில்லை! 


78. ம அண்ணா காவியம்‌ : 
"வெள்ளையரின்‌ மேலாட்௫ இருக்கும்‌ போதே ரி 
விடுதலைக்குப்‌ போராடும்‌ சாட்லை யின்£ழ்க்‌ 
ப கொள்ளையிட வடநாட்டு வணிக வேந்தர்‌ 
கும்பலாகத்‌ திட்டமிட்டுத்‌ க ணடத் ரு டாரைக்‌ 
கள்ளமாகச்‌ சுரண்டுகிறார்‌; வேட்டைக்‌ காடாய்க்‌ 
சுருதுகிறார்‌ திராவிடத்தைத்‌; தொழில்வ. எத்தில்‌. 


எள்ளளவும்‌ முன்னேற்றம்‌ தெற்கே யில்லை; 


எல்லாமே வடபுலத்தில்‌ வளர்ந்து வாழும்‌?” 


என்றுபல ஆதாரம்‌ அடுக்க டுக்காய்‌ 

எடுத்துவைத்த அண்ணாவின்‌ மேதை கண்டு 

. 'தன்றுநன்று! நம்திலைமை இஃதோ?” என்றே. 

4 ட்டுமக்கள்‌ சித்திக்கத்‌' தலைப்பட டார்கள்‌! 

| குன்றனைய இன்னலிலே. நம்மைத்‌ தள்ளிக்‌ ட்‌ 

- குடிகெடுக்கச்‌ சிலர்நினை த்தால்‌, அதைத்த டுக்க ன்‌ 


- ஒன்றுபட்டுத்‌ தென்னாட்டார்‌ உணர்ந்தெ. முந்தால்‌ 


4113 ப  உருப்படுவோரம்‌ என்ப ரா. சொன்னார்‌ அண்ணா! 


ப மேடையிலே மூன்றுமணி, நேரம்‌ நின்று, 


- மெல்லமெல்லக்‌ குதிகாலை உயர்த்திக்‌, கையின்‌ 


சாடையிலே விழியோட்டிச்‌ சுழன்று, சப்‌.த 
ப சங்கச்‌ க்‌ கருதி கூட்டித்‌, 


்‌ தோடியிலே ராசரத்னம்‌ நாய னம்போல்‌..- 
ப தொடர்ந்துவிழும்‌ எதிர்க்‌ இசையாய்ப்‌ 
ட்‌ பொங்க. 
ஆடையினால்‌ வியர்வையினைத்‌ துடைத்த வாறே. ப 
. அரைநொடிக்குள்‌ பொடி உறிஞ்சிப்‌. பேசும்‌. போதில்‌ 


ட கேட்டாரின்‌ மன்ச்கதவைத்‌ தட்டி, உள்ளே. 
. இஞகிளுக்குந்‌ கக்‌ கருத்து. வீச, ட்‌ 
வாட்டுகின்ற மில்ளயிலே உழுது, மெல்ல டட 
மறுமலர்ச்சி வித்தூன்றச்‌ செய்வார்‌! என்றும்‌ 
- எட்டளவுக்‌ கல்வியில்லா ஏழை மாந்தர்‌... 
எதற்காக! சப்படிச்சர வறக கள்வி ட 
ட்‌ கேட்டறியத்‌ தூண்டிவிட்ட தலைவர்‌! போலிக்‌ 4 


- சளர்ச்சிகளால்‌ வளர்ச்சிபெற்ற தலைவ ரல்லர்‌!! 


வ்‌ காவியம்‌ 


திருப்தியாய்‌. முடிந்த திருச்சிமா ராடு 


திருப்பு முனையெனத்‌ தீர்மா - னம்பல.. 
"நிறைவேற்‌ நியது!. ஈீண்டநா. ளாகக்‌ 
குறைவே. இன்றிகம்‌ கொள்கைப்‌. படையினர்‌ : 
தொண்டுகள்‌. பற்பல: தொடர்ந்தனர்‌. துத்‌ 
கண்டதும்‌. உணரக்‌ கவர்ச்சி. மிக்கதாய்ச்‌ ர 
ப சீருடை அணிதல்‌. சிறப்பெனக்‌ கருதிக்‌ ்‌ 
காருடை தரித்துக்‌ கருமம்‌: விளைத்திடக்‌ 
கருப்புச்‌ சட்டைப்‌. படையொன்று காண்போம்‌! ்‌ 
விருப்ப முடையோர்‌ விரைந்து சேர்கெனத்‌ ம்‌ 
்‌ தந்தைஜர்‌ "அறிக்கை தந்தனர்‌!. அசர்ச பம்‌: 
சிந்தை மகிழ்வுறச்‌ செப்பினர்‌ பதத மட்‌ 

்‌ கருணா னந்தமும்‌. அருமை. சம்பத்தும்‌. 
அமைப்பா ௦ ளர்களாய்‌. ஆக்கினார்‌. அய்யா!:: 
இமைப்போ தேனும்‌ இடைவெளி. தராமல்‌ 


குடிஅரசு”. ஏட்டின்‌ வெடியர . சான. 


இடிக்குரல்‌்‌ கருணா. நிதி. முதல்‌. உறுப்பினர்‌! 


முகிழ்த்தது விடிவெள்ளி 61 


கருப்புச்‌ சட்டை. தரிப்பது கண்டு 

தருப்பைப்‌ படையினர்‌ தளர்ந்‌ த ம்‌ 
அரியல்‌ சமூகம்‌ மடம்‌ ப்‌ அனைத்திலும்‌ 
இர்குக்‌ நிலையினைப்‌ பெறும்வரை யாவரும்‌ . 
இழிநிலை காட்டிட ஏற்ற சின்னமாய்‌ 

அழிவிலா தென்றுமே அணிவோம்‌ கருப்புடை!”' 
என்ஜஹறொரு புதுநெறி இயம்பினார்‌ பெரியார்‌! 
நன்றா காதென ஈவின்‌ றார்‌ ணன்‌ 
வெள் ளூடை.. தரிப்போன்‌ குள்ள ஈரியென. 
உள்ளம்‌ சினந்திட உரைத்தார்‌ பெரியார்‌: 
.கருப்புடை அணியான்‌ எவனையுங்‌ காண 
'ஒருப்படேன்‌” என்றார்‌, விருப்பம்‌ ட்பதுய்யு 
எல்லா நேரமும்‌ ஏனோ கருப்புடை? 
தொல்லையோ டு ட ன்றி நல்லது மாகா? 
தேவையோ. டணிந்தால்‌ சேவையை ம தி ப்பார்‌/::. 
எனுமொரு கருத்தை முனகினார்‌ அண்ணா. .... 
இந்த வகையில்‌. தந்‌ைத தனயன்‌... 


உறவில்‌ கீறல்‌ சிறிதாய்‌ வீழ்ந்ததே! . 


கூத்தா டிமா யபடலம்‌ 


தலைவாழை இலைபோட்டு விருந்து வைத்த 
தன்மை3பால்‌ அறிவார்ந்த பசியைப்‌ போக்கக்‌ 
கலைவாணர்‌ பாகவதர்‌ இருவர்‌ சேர்ந்து 
கனித்தமிழின்‌ புகழ்சமைத்து வந்த போது... 
கலைவாழ்வில்‌ தமிழரினம்‌ தழைத்தல்‌ கண்டு 
காழ்ப்புணர்ச்சி கொண்டசில கயவர்‌, தாமே 
கொலைவாளை அவர்கைபில்‌ கொடுத்தாற்‌ போலக்‌ 


குற்றவாளி ஆக்கிவிட்டார்‌! கொடுமை; அந்தோ! 


பொங்கியெழுந்‌ தார்‌ அண்ணா! ஊர்கள்‌ தோறும்‌ 
பொதுக்கூட்ட வாயிலாக நீதி கோரிச்‌ 
சங்கொலித்து முழக்கமிட்டார்‌! ஆங்கி லேயச்‌ 
சரித்திரத்தில்‌ கறைபடிய வேண்டாம்‌! என்றார்‌. 
இங்கிருவர்‌ இல்லாத குறையை நீக்க 
இளம்நடிகர்‌ இராமசாமிக்கு ஊக்கம்‌ தந்து 


. சங்கேத நாடகங்கள்‌ நடிப்ப தற்குத்‌. ப 
தஞ்சையி 2ல சபையொன்று நிறுவச்‌ செய்தார்‌. 


கூத்தர்டிய படலம்‌ ப 83... 


மூத்ததமிழ்‌, காலத்தால்‌! ஞாலம்‌ ஆண்ட 
மூவேந்தர்‌ பாராட்டப்‌ புலவர்‌ கூடி 
யாத்ததமிழ்‌! எழிலோடு மூன்று சங்கம்‌... 
இயலென்றும்‌, இசையென்றும்‌, இரண்டும்‌ சேர்ந்த 
கூத்தென்றும்‌ மூன்றுவகைத்‌ தரம்பி நித்தே 
கொண்டாடச்‌ சிறந்ததமிழ்‌! முற்றுங்‌ கற்றே 
“அத்காடி! இவர்யார்‌?” என்‌ றேவி யக்க 


அண்ணாவும்‌ கூத்தாடி ஆனார்‌ அன்று! ப 


படித்தவர்கள்‌ நாடகத்தில்‌ வேடம்‌ போட்டால்‌ 
பண்பல்ல என்றுரைக்கும்‌ பண்டை நாளில்‌ 
இடித்துரைத்த இழிசொற்கள்‌ எள்ளித்‌ தள்ளி. 
இளைஞருக்கு வழிகாட்டக்‌, கலைகள்‌ வாழ, 
அடித்தளமிட்‌ டார்அண்ணா! காஞ்சி மண்ணில்‌ 
அமைத்தனரே திராவிட நடிகா்‌ சங்கம்‌! 
பெவடித்தெழுந்த நல்லுணர்வால்‌, சமுதா யத்தின்‌. 


வினாக்குறியோல்‌ இீட்டினரே நாட கங்கள்‌!' 


84 அண்ணா காவியம்‌ 


சந்திரோத யம்‌'* என்ற நாட கத்தில்‌ 
சமூதாயச்‌ சிக்கலெலாம்‌ விண்டு ரைத்தார்‌ 
- எந்தவிதம்‌ பணக்காரர்‌, ஆத னத்தார்‌ 
ஏமைய்ரை வதைக்கின்றார்‌ என்ப நபுதல்லாம்‌ 
சிந்தனைக்கு விருந்தாக்கிப்‌ படைத்துக்‌ காட்டிச்‌ 
சிறப்பாக மூன்றுவித பேேடந்‌ தாங்கி 
வந்தனரே, சுழற்காற்றாய்த்‌ தமிழ்நா டெங்கும்‌! 
வரவேற்றுச்‌ சிரமீதில்‌ வைத்தோம்‌ அன்றே! 


**சந்த்ரமோகன்‌ அல்லது சிவாஜி கண்ட 
இந்துராஜ்யம்‌' ' சரித்திரத்தின்‌ தக்க சான்று! 
விந்தையுடன்‌ அண்ணாவும்‌ காக பட்டர்‌ . ப 
வேடமேந்தி ஆரியத்தின்‌ ஆண வத்தைத்‌.. . 
தந்திரமாய்‌ மன்னவரை, வீரர்‌ தம்மைத்‌ 
தாள்பணியச்‌ செய்த வாரு சாக சத்தைச்‌..... 
செந்தமிழர்‌ மனமுருகச்‌ சித்தி ரித்தார்‌; 
சீரான தொழில்நடிகர்‌ வியப்பி லாழ்ந்தார்‌/ 


கூத்தாடிய படலம்‌ 83 


இசைபாடி நடிக்கவல்ல இராம சாமி 
ஏற்றமுறக்‌, குழுவினர்கள்‌ வாட்டம்‌ நீங்க, 
வசைபாடும்‌ வைதிகரின்‌ வாய டக்க 
வரைந்திட்டார்‌ “ஓர்‌ இரவு”, வேலைக்‌ காறி: * 
அசைபோடும்‌ மாடுகள்போல்‌ பழைமை தன்னை . 
அரைத்துவந்த நிலைமாற்றி விட்டார்‌ அண்ணா! 
விசையோடும்‌ எழுச்சியுற்ற தமிழ கத்தில்‌ 
விரைவாகப்‌.புத்துணர்ச்சி பரவக்‌ சண்டோம்‌.. 


பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ நூறு நாட்கள்‌ 
பெரியதொரு கருத்தினையே புரிய வைத்தால்‌-- : 
பூசி சாலே ஒப்பனையால்‌ வேடம்‌ மாற்றும்‌ 
புதிதான நாடகத்தால்‌ இரண்டே நாளில்‌ 
மூச்சுவிடத்‌ இணறுகின்ற முதியோர்‌ கூட 
முழுக்கருத்தும்‌ புரியுமாறு செய்தல்‌ கூடும்‌! 
ஏச்சாலே நமை யடக்கப்‌ பார்த்தோர்‌ கூட: 


இவ்‌ வழியில்‌ ப மிகமுயன்றார்‌;. து ஈற்றார்‌. அன்‌... 


86 அண்ணா காவியம்‌ 


அண்ணாவின்‌ நாடகத்தைக்‌ ₹கல்கி' போன்ற 
அயலாரும்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்து ரைத்தார்‌!! 
அண்ணாவைப்‌ போல்சுருணா நிதியும்‌ அன்றே 
அழகாகத்‌ தந்தனரே “தூக்கு மேடை: 
சண்ணான கலைவளர்க்கப்‌ *போர்வாள்‌'* ஒன்றும்‌ 
கண்டனளரே சிற்றரசு, இராதா வோடு? - 
மண்ணாண்டு வந்தவர்கள்‌ மருள லானார்‌, 


மகத்தான புரட்சிமலர்‌ பூக்கக்‌ சுண்டு, 


துறைகள்‌ வையையாற்று மணற்ப ரப்பில்‌ 
மாநிலத்தின்‌ கருஞ்சட்டை மாநா, டொன்றை 

ப முதன்முறையாய்க்‌ கூட்டினோம்‌; கார்‌ மேகக்‌ கூட்டம்‌ 

மொய்த்துநகர்‌. மீதிறங்கி வந்தாற்‌ போல 

அதுவரையில்‌ காணாத மக்கள்‌ வெள்ளம்‌. 


அலைபாயப்‌ பொறாத வா்கள்‌இரவுப்‌ போதில்‌. 


ப மெதுவாகப்‌ பந்தருக்குத்‌ தீயிட்‌. டார்கள்‌. 


- வெருண்டோட விரட்டினறே, நம்மை யெல்லாம்‌] 


கூத்தாடிய படலம்‌ ட. 87 


அஞ்சாமல்‌ தந்தையுடன்‌ அண்ணா மற்றும்‌ 
அருந்தொண்டர்‌ அனைவருமே சமாளித்‌ தாலும்‌, 
எஞ்சாமல்‌ தாய்மார்கள்‌ மருண்டே ஓட. 
இழமிகுணத்தார்‌ துரத்தினார்கள்‌! இன்றவ ர்கள்‌ 
நெஞ்சினிலே கைவைத்து நினைக்க வேண்டும்‌; 
நிலைமையென்ன? இன்றந்த மதுரை முற்றும்‌ 
விஞ்சுபுகழ்க்‌ கழகத்தார்‌! எதிர்த்தோர்‌ எங்கே? 
விளைவிதைத்தோர்‌ வினையறுத்துப்‌ போனார்‌ அந்தோ: 


ஸ்‌. ௬௩ 
ங்றஸ்‌ அருந்து ௬ 
-**மாடுகளும்‌ வழக்கத்தால்‌ செக்கைச்‌ சுற்றும்‌ 
மடையர்களும்‌ இயற்றிடுவார்‌. கடவுட்‌ பாடல்‌! * 
ஏடுகளில்‌ படித்ததுண்டா இதுபோல்‌ முன்னர்‌? 
இயம்பியவர்‌ பாரதிதா சன்ந மக்குச்‌. னதி 
சூடுவரச்‌, சொரணைபெற, மானம்‌, வெட்கம்‌, 
சுயமரியா தையுணர்ச்ி தோன்ற--அந்நாள்‌ ன 
வீடுகளில்‌ புரட்சிவிளக்‌ கேற்றி வைத்து 
வெளிச்சத்தைக்‌ காட்டியவர்‌ கவிஞர்‌ தாமே? 


அக்கவிஞர்‌ நம்பக்கம்‌ இருப்ப தென்றால்‌... 
அறிவுலகம்‌ செய்தபெரும்‌ பேறே அன்றோ? 
தக்கவண்ணம்‌ பாராட்டிப்‌ பெருமை செய்தால்‌ 
_ தமிமுலகு பயன்பெறுமென்‌ றெண்ணிச்‌ சில்லோர்‌ 
சிக்கனமாய்க்‌ குழுவொன்றை அமைத்தார்‌! ஆங்குத்‌ 
இருவாரூர்‌ இராமனுடன்‌, சலகை கண்ணன்‌ 
"சீகலிட்டுப்‌ பார்த்தார்கள்‌! முடியா மற்போய்‌ 


முறையிட்டார்‌ அண்ணனிடம்‌! வெற்றி பெற்றார்‌! 


கீறல்‌ விழுந்த காதை 69 


சென்னையிலே விழமாவொன்றை எடுத்து, மக்கள்‌ 
திரண்டுவரச்‌, சிறப்பாகக்‌ கவிஞ்‌ ருக்குச்‌ . : 
சொன்னபடிப்‌ பொற்கிழியொன்‌.றளித்தார்‌. அண்ணா... 
சோம்பேறிப்‌ பழக்கமென வைதார்‌ அய்யா] 2 
சின்னவர்கள்‌ செயலென்று சொல்லி அண்ணா 
சர்திருத்தக்‌ சவிஸரையே வியப்பில்‌ ஆழ்த்தி, 
மன்னவர்கள்‌ முன்னாளில்‌ வழங்கி னாற்போல்‌ 


மகத்தான பாராட்டை நல்கி விட்டார்‌. 


கருவூரில்‌ நெசவாளர்‌ போராட்‌ டத்தில்‌ ்‌ 
- கலவரமும்‌ 'இவைப்பும்‌ நிகழ்ந்த போழ்து. 
யந்த படை த்தஅத்நாள்‌ ஆட்சி யாளர்‌ 
பிடித்தடைத்தார்‌ சிறைக்குள்ளே . கழகத்‌ தாரை! 
மருவற்றார்‌ என்பதெலாம்‌ மெய்ப்ப டுத்த, 
வழக்குமன்றம்‌ செல்‌ வதற்கு" முனைந்தார்‌ அண்ணா! 


- அருவிருப்பம்‌ பெரியாருக்‌ கில்லை யாக; 


அண்ணாவே நிகிதிரட்டி,, வழக்கில்‌. வென்றார்‌! 


90 அண்ணா காவியம்‌ . 


ஆயிரத்தொள்‌ ளாயிரத்து நாற்பத்‌ தேழில்‌ 
ஆங்கிலேயன்‌. இந்தியாவைக்‌ கூறு போட்டுப்‌... 
பாயிர்ங்கள்‌ புகழ்ந்தேத்தும்‌ பார தத்தைப்‌ 
பார்த்துக்கொள்‌ வீர்‌* என்று இரும்பிப்‌ போனான்‌. . 
ரை விலங்கொடித்த இருநாள்‌- என்றே 
தாங்கவொணா. 'உவகையிலே இளைத்தார்‌. மக்கள்‌! 
- *சே! யிதுதஈன்‌ துக்கநாளாம்‌” என்றார்‌ அன்ற! 


சீரியாள்‌” என்ற்ண்ணா ம௫ூழ்ச்சி பூண்டார்‌! 


அய்யாசொல்‌ சரி” யெனவோர்‌ அணிவ 'குப்பாம்‌; 


அதிலேதான்‌ கலைஞர்‌இடம்‌ எவள்‌ கொண்டார்‌! 


. ₹மமெய்யாக அண்ணாசொல்‌. மேலாம்‌: என்று. 


மனதுள்‌ சாக்கரோ, அதிலே சேர்ந்தார்‌! 


"எய்யாத அம்புகளாம்‌ ஏட்டின்‌ மூலம்‌ 


, இருகுழுவும்‌. பேனாவால்‌ தாக்கிக்‌ கொண்டார்‌! 


பொய்யான சுதந்திரத்திற்‌ காசு அன்று... 504 
- போர்க்கோலம்‌ நாமெதற்கோ. ண்டோம்‌ வீணே? 


றல்‌ விழுந்தகாதை 91 


களிப்படைய முடியாத சூழல்‌ கண்டோர்‌ 
கழகத்தின்‌ சார்புடைய இதழில்‌ எல்லாம்‌ 
வெளிப்படையாய்‌ ஈரணிகள்‌ அமைந்த தீங்கை 
விலக்டவோ வழியின்றித்‌ இகைத்து நின்றார்‌! 
துளிப்பகையு ம மலையளவாய்த்‌ தோன்று மாறு 
தூத்துக்குடி மாநாட்டைத்‌ ணா? கணக்‌ 
இளிப்போர்க்கும்‌ ம்‌ இடங்கொடுக்கா 6 வண்ணம்‌, ப அய்யா 


இங்கந்தே, அண்ணனுக்கும்‌ அமைதி தந்தார்‌. 


ஈரோட்டில்‌ அண்ணாவின்‌ தலைமை யின்க&ழ்‌ ௬ 
ஏற்பாடு செய்தார்‌ஓர்‌ குனிமா நாடே! ளு 

சீரோடு நடப்பதற்குத்‌ தாமே நேரில்‌. 
செயல்புரிந்தார்‌ ! அண்ணாவை ஊார்வ வத்தில்‌ து 


யாரோடும்‌ அமர்த்தாமல்‌ கனியாய்‌ வைத்தே, ப 
இளைஞர்போல்‌ கொண்டரொடும்‌ நடந்தா ர்‌அய்ய 


தேரோடும்‌ திருவிழாதான்‌! திருவி. க வும்‌ ர 


'திராவிடத்தைப்‌ பெற உழைப்போம்‌” என்றார்‌. ன்‌ 


து ப அண்ணா காவியம்‌ 


தங்கத்தாம்‌ பாளத்தில்‌ விழுந்த றல்‌; 

குடவிவிட்டே சரி செய்தாற்‌ போலத்‌ குந்தை. 
*இங்கினிமேல்‌ எனக்குப்பின்‌ அண்ணா வேதான்‌! 

என்பெட்டிச்‌. சாவிஇனி அவரின்‌ கையில்‌! 
பொங்கியெழுந்‌ தார்ப்பரிப்போம்‌; ஓமந்‌ தூரார்‌ 

புகுத்தஎண்ணும்‌ இந்திதனைத்‌ தூள்கூ ளாக்கிச்‌ 
செங்குருதி குடந்தையிலே ஓட விட்ட 

- சிறுமதியோர்‌ ஆட்சியினைச்‌ சாய்ப்போம்‌!” * என்றார்‌, 


உலகம்‌ போற்றும்‌ உத்தமர்‌ காந்தியைப்‌ 
_ பலகால்‌ நீங்காப்‌ பழியினைச்‌ சுமந்திட 
மதவெறிக்‌ கோட்சே மாய்த்தனன்‌ அன்றோ? - 
"இதயந்‌ தாங்கா இப்பே ரிழப்பினால்‌ ௬ 
தந்தை. பெரியார்‌ தனயன்‌அண்‌ ணாவுடன்‌ ப 
சிந்தை கலங்கிட கொந்தனர்‌! அரசினர்‌ 
கருப்புச்‌ சட்டைப்‌ படைக்கும்‌ ஒருதடை 
விருப்புடன்‌ கொணர்ந்து -வீராப்புக்‌ காட்டினர்‌! 
தடையினை மீறித்‌ தந்தையின்‌ கட்டளை 
முடித்திட அண்ணா முனைந்தே கருப்புச்‌ 

டை அணிந்தனர்‌, சட்டம்‌ உடைபட! 


உறல்‌ விழுந்த காதை 93 


அப்போ தெல்லாம்‌ அய்யாவின்‌ ஊடல்‌ 
எப்போ தும்போல்‌ இருந்ததென்‌ றாலும்‌ ப 
::பதுங்கிட வில்லை; ஒதுங்கினேன்‌!”” என்றே. 


முழங்கினர்‌ அண்ணா; முறைஅது தானே? 


எல்லாம்‌ இனிதே நிறைவே மிற்றென 
நல்லஎண்‌ ணத்தில்‌ நாமிருக்‌ தோமே! 
அமைதிக்‌ குப்பின்‌ அடங்காப்‌ புயலொன்று 


எமைஎதிர்‌ கொள்ளுமென்‌ றெதிர்பார்க்க வில்லையே! 


த்‌ ண க ள்‌ . அட 

௬௯ண்டரைர்கு குளிகன்‌. 
காலமெல்லாம்‌ தன்மான முரசம்‌ ஆர்த்துக்‌ ' 

சுடுஞ்சூறா வளிப்பயணம்‌ மேற்கொண்‌ டெங்கும்‌ 
ஓலமிட்டுக்‌ கொள்கைசொன்ன அஞ்சா நெஞ்சன்‌. 

உருக்குலைந்த நோயானளி அழகர்‌ சாமி... 
சீலமுடன்‌ ஈரோட்டில்‌ இறுதிப்‌ பேச்சாய்ச்‌ 

செயலழிந்து வீழ்ந்தபோதில்‌, உகுவி நல்க 


ஏலவில்லை அய்யாவால்‌!/ அண்ணா தந்தார்‌! 


இகைக்கண்ட கதொண்டடரல்லாம்‌ மனங்கு லைந்தார்‌/ 


கனல்கக்கப்‌ பேசியவன்‌ இரத்தம்‌ கக்கிக்‌ 

கதியற்றுச்‌ சாவதென்றால்‌, நம்மைப்‌ போன்றோர்‌ 
புனல்கக்கும்‌ இருகண்ணும்‌ குளமாய்‌ மாறப்‌ 

போக்கற்றுச்‌ செல்வதற்கோ உழைத்தோம்‌?' என்று 
சினம்காட்டி--அன்பழகளன்‌, கலைஞர்‌, மற்றும்‌ 

சிற்றரசும்‌ அய்யாவின்‌ சீற்றம்‌ பெற்றார்‌! 
இனங்கண்டு கொண்டோமென்‌ றண்ணா கூறி, 


எல்லாரும்‌ அமைதிபெறச்‌ செய்து விட்டார்‌! 


ச்ண்ணீர்த்‌ துளிகள்‌ ு 64 


காவையில்‌ முத்தமிழ்‌ அரக்கு ம்‌ ப 
ந௩ாவொலி சுவைக்கும்‌. நம்ஈண்பர்‌ "முழங்கினர்‌. 
அங்கே பேசிய அருமை அண்ணா. ட்‌ 

ப சங்கேத மொழியில்‌ தந்தையை நோக்கித்‌ 
திருப்புகழ்‌ மணக்கும்‌ திருவண்‌ ணாமலை 
விருப்புடன்‌ சென்ற விந்தைதான்‌ என்னே? 
புகையும்‌ எரிமலை போலகா ளெல்லாம்‌ 
பகையினைக்‌ ட்ட ன்ட்‌ சாசியாம்‌ 
இந்திய நாட்‌. டின்‌ இணையிலாத்‌ தலைவரைச்‌. 
ப சந்தித்த தேனோ? சாற்றுக!” என்றார்‌. ய்‌. 
சொந்தப்‌ பொறுப்பினில்‌, சென்றேன்‌. டவ்‌ 


தந்திட மாட்டேன்‌”? என்றனர்‌ தந்தை! 


ஈட்டி பாய்ந்ததோ இதயத்‌ துள்ளே? பர மவ்ு 
கேட்ட அண்ணன்‌ கிறக்கம்‌ எய்தினார்‌! 
திடுக்குற்‌ றார்கள்‌. திராவிடத்‌. தோழர்‌! ப 


ஈடுக்குறு றனரே ௩ற்றுமிழ்‌ நாட்டி னர்‌! 


06 அண்ணா காவியம்‌ 


வாழ்க பெரியார்‌, வாழ்கென முழங்கி... 
வாழ்வைப்‌ பணயமாப்‌ வைத்து அடி வயிறு 
வலிக்கக்‌ கத்தினால்‌ சிலிர்க்குமே மேனி! 
ஒலிக்க உரிமை உடையவர்‌, உண்மை... 

அ ரிய உரிமை அற்றவர்‌ ஆபினோம்‌! 

சரி” யென அண்ணா சமாளித்‌ க டபடார்‌ 


னமனல டது! இருகிலம்‌ பிளந்தது! 
திரைகடல்‌ பொங்கிடப்‌ பெரும்புயல்‌ சுழன்றது! 


பெரியார்‌, தமக்குப்‌ பின்னர்‌ வாரிசாய்‌ . 


அறிவித்த பெயரால்‌ அதிர்ந்தது தமிழகம்‌! 


கணமும்‌ அகலாது க த்துடன்‌ பேணிப்‌ 
பணிவிடை புரிந்த மணியம்மை யாரே 

அறக்கட்‌ டளைகள்‌ சிறக்கத்‌ திரட்டிய 

பொருளுக் கேற்ற பொறுப்பாள ராவார்‌! 
்‌ அண்ணாவும்‌ அல்லராம்‌! அண்ணனின்‌ மைந்தரில்‌ 
மூத்த சம்பத்தும்‌ ஏற்றவர்‌ அல்லராம்‌! 
வணங்கத்‌ தக்க வயதினர்‌. பெரியார்‌ 


மணம்புரி வாராம்‌ மணியம்மை பத 


ஏடுக ரர்‌ இனித்திடும்‌ செய்தியாய்‌ 
ஈடு முற்றும்‌ ஈன்குபரப்‌: பினரே! 


கண்ணீர்த்‌ நுணி கள்‌ 97 


காஞ்சியில்போய்ப்‌ படுத்துவிட்டார்‌ ௮ண்ணா;,வேறு 
கதியென்ன, தளபதியே மனமொ  டிந்தால்‌7 
தஞ்சொல்லால்‌ திராவிடத்தின்‌ இளைஞர்‌ கூட்டம்‌ 
திரட்டிவந்த தியாகமணி, மெளன மாகப்‌ 
பாஞ்சாலி துகிலுரிதல்‌ பார்த்தி ரந்த 
பாண்டவர்போல்‌ கழகத்து மானம்‌ போக. 
தோஞ்சானாய்‌ எண்சாணும்‌ ஒருசா ணாகி 


நொடிந்தவராய்க்‌ குமைந்துருகி நைந்து நொந்தார்‌ 


சம்பத்துக்‌ கேமாற்றம்‌/! அண்ணன்‌ பிள்ளை 
தானேதான்‌ சரியான வாரி சென்ருர்‌. 

நம்பழைய கோவிந்த சாமி, நல்லார்‌ 

நடராசன்‌, குருசாமி கூடிப்‌ பேசி 

வெம்புமனம்‌ விரோதத்தில்‌ மூழ்கி நிற்க, 
விரைந்தோடி கானல்‌. சுண்டு கேட்டு, 

 ர்ப்பதலம்‌ வருகவென்றார்‌ ம மறுத்தார்‌ அண்ணா! 


வரமாட்டேன்‌ போங்களென்றார்‌ வெந்து அகர்‌ 
அ ப 


08 ப அண்ணா காவியம்‌ 


சொத்தெல்லாம்‌ கைப்பற்றிக்‌ கொள்வோம்‌! * என்று 
சூடாக நம்புரட்சிக்‌ கவிஞர்‌ சொல்ல, 

மெத்தசரி:! என்றுசிலர்‌ ஆமோ திக்க, 

. விளையாட்டுக்‌ காகவேனும்‌ கூறா இர்கள்‌ / 

எதன்‌ பெரியாரே நமைவெ றுத்துச்‌ 


சக்கையென இதுக்கியபின்‌, அழியுஞ்‌ செல்வம்‌ 


எத்தனா தரக்‌ வந்தாலும்‌ நமக்கேன்‌? வேண்டாம்‌! ்‌ 


என எழுந்து சென்னைக்கே வந்தார்‌ அண்ணா! 


ஏ.ற்காடு மலைமீதில்‌ இருந்த தந்‌ைத 
இயக்கத்து முதியவர்கள்‌ கட்‌ வ்‌ 
ஏற்காமல்‌ இருப்பிவிட்டார்‌; முப்ப தாண்டாய்‌ 
எதிர்ப்புகளைத்‌ ததக ஒதுக்கித்‌ கள்ளித்‌ 
தோற்காத தன்மாளக்‌ கொள்கை காக்கத்‌. 
- தொல்லைகளை ஏராளம்‌ அனுப வித்தோர்‌ 
நாூற்காத பஞ்சுபோல நுடங்கி மீண்டார்‌... 


நதூதனமாய்‌ வழிகாட்டும்‌ ௮ண்ணா வின்பால்‌!. 


கண்ணீர்த்‌ துளிகள்‌ 99 


சென்னைமுதல்‌ குமரிவரை இடையி லுள்ள ' 


சர்மிகுந்த மாவட்டம்‌ வாழும்‌ தொண்டன்‌ 


£என்னையுமா மறந்துவிட்டார்‌. குந்த? அந்தோ! ப 


என்செய்வேன்‌? இத்தனைநாள்‌ உமைப்பும்‌ வீணா? 


சன்னவனாய்த்‌ இரிந்தபோதில்‌ ஈர்க்கப்‌ பட்டுத்‌. 


தெருவாரின்‌, ஊராரின்‌ இட்டுக்‌ கேட்டு, 


முன்னெவரும்‌ முன்வராத காலந்‌ தொட்டு 


முயன்றுபெருங்‌ கூட்டத்தைச்‌ சேர்த்தேன்‌!”! என்றான்‌! 


இவ்வியக்‌ கத்தில்‌ இருக்கிற பெண்டிரில்‌ 
அவ்வைபோல்‌ கான்தான்‌ அதிக வயதினள்‌! 
பெரியா ருக்கொரு திருமணம்‌ வேண்டுமேல்‌ 
சரியான மணப்பெண்‌ இராமா மிர்தமே!” 
என்னையேன்‌ மறந்தார்‌? எனமூ தாட்டியார்‌. 
சொன்னார்‌! ௬டச்௬ுடச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ 
அன்று அவர்‌ அறிக்கை சென்றது; “மிகமிக 
நன்றே? இதுநாள்‌ நம்பிய எங்களைத்‌ 
தந்தையே வெறுத்தல்‌. தகுமோ? முறையோ? 
இரற்தக்‌ கொள்கையா ஏற்புடைத்‌ தாம்‌?'”என: - 
நொந்த மனத்தினின்று வந்த கண்ணீர்த்‌ ப 
நுளிகள்‌ ஆறெனத்‌ தொடர்ந்து பெருகின .. ப 


100 


அண்ணா காவியம்‌ 


பெரியார்‌ செய்கை சரியெனச்‌ சொல்பவர்‌. 
சிறுபாலர்‌ எனினும்‌, பெருந்தன்மை யோடும்‌. 
துண்டை. உதறித்‌ தோளிலே போட்டுத்‌ 
தொண்டே முதலாய்த்‌ துணிவே துணையாய்க்‌ 


. கண்ணீர்த்‌ துளிகள்‌ கண்ணியத்‌ துடனே 


எண்ணிய எய்திட ஏகுவோம்‌ வெளியே! 

என்னையே நம்பி என்பின்‌ வருவோர்‌ ௫ 
அன்புடன்‌ வருக; அழைத்துச்‌ செல்வேன்‌ ! 
அண்ணன்‌ மொழிந்தார்‌! அதுவரை அழுதவர்‌ 
கண்ணைத்‌ துடைத்துக்‌, கடமை தொடர்ந்திடத்‌ 
ஜிண்ணிய கெஞ்சுடன்‌ தென்புபெற்‌ றவராய்ச்‌ 


135 


சென்னையில்‌ திரண்டனர்‌ எண்ணிலாத்‌ தோழர்‌! 


நெடு ட ஞ்செழ்‌ பன்‌ ,செழி' யன்‌;அன்‌ பழகன்‌, ப 
கனிச்சொல்‌.கருணா நிதி,சிற்‌ றரசு, 
ஆசைத்‌ தம்பி; வாணன்‌,மதி ன்‌ 


- பேசும்‌ சம்பத்‌, பாச ஈடராசன்‌,. : 


சண்முகம்‌, போளூுரார்‌, சாரதி, தேவராசன்‌, 
சம்பங்கி, முல்லைச்‌ சகோதரர்‌, கிருட்ணசாமி, 
பேளுக்‌ குறிச்சியார்‌,. கிருட்டினன்‌, கண்ணன்‌, 
நீளுயர்‌ இராசமா ணிக்கம்‌, நாராயணன்‌, 


சித்தையன்‌, திருப்பூர்‌ சுப்பிர மணியம்‌, 


-பெத்தாம்‌ பாளையம்‌, ஆவுடை யப்பன்‌, 


கண்ணீர்த்‌ துளிகள்‌ 101 


முத்து, வள்ளி முத்து, நாஞ்‌ சில்‌ சான்‌, 

நீதிமா ணிக்கம்‌, சாமி, சிவ சாமி, - 
இராமசுப்‌ பய்யா; முருகு;பெரி யண்ணன்‌.. 
பராங்குசம்‌, அன்பில்‌, மணி, அழக முத்து 
இளமுருகு, இராபி, முத்துக்‌ கிருட்டினன்‌... 
இளங்கோ, மன்னை, அரங்கு, சீனி வாசன்‌, 
சண்‌ முசு வடிவேல்‌, சுப்பிர மணியம்‌, 
தென்னன்‌, கருணைசமால்‌, விசய ராகவன்‌... 
அடைக்கலம்‌, சின்னத்‌ தம்பி, பெத்‌ தண்ணணஸ்ட்‌ 
இடி.க்குரல்‌ அணீஃபா, ஆசாபீர்‌; சோசம்‌, : 
சாம்ப:சிவம்‌;முனு சாமி, தங்கவேல்‌, ' 
செல்வ ராசு, இளம்‌ வழுதி, வில்‌ லாளன்‌; 
கல்யாண சுந்தரம்‌, மணி, மணி ஜொசியால்‌ 
பார்த்த சட்ஸ்‌ அரசு, கண்‌ பண்ன்றான்‌, 

_ சத்திய வாணி ,பொற்‌ செல்வி; “அலர்மேல்‌, . ள்‌ 
நடிக. மணிகநா மன சாமி, . 


நடிகர்ரா சேந்திரன்‌,, சிவாசி கணேசன்‌, ட்‌ 
பொன்னம்‌ பலனார்‌, ஈழத்‌ தடிகள்‌... 


இன்னும்‌ : ஏராளம்‌ த தவிர) வே! 


முூண்ணேற்றள்‌ பயாடலஸ்‌ 


நீலமேகம்‌ முன்னிலையில்‌ பழந்தொண்‌ டர்கள்‌ . 
'நெஞ்சொடிந்து சென்னையிலே கூடி. னார்கள்‌! 
₹2லமுடன்‌ வேறுகட்சி துவங்கிப்‌.பேரை த்‌. 
இராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ என்போம்‌! 
காலமெலாம்‌ போற்றிவந்த கொடிதான்‌ ஆனால்‌ 
கருமைநிறம்‌ மேல்பாதி, சிவப்பு கீமே? 
கோலமிகும்‌ பெரியார்தான்‌ தலைவர்‌; சொன்ன 


கொள்கைகளே நமக்குநெறி என்றார்‌ அண்ணா, 


ஆயிரத்தொள்‌ ளாயிரத்து நாற்பத்‌ தொன்பான்‌ 
அருந்தந்தை பெரியாரின்‌ பிறந்த நாளில்‌-- 
தாயினும்மே லாய்வளர்த்த கழகம்‌ விட்டுத்‌ 
தனிக்கட்சு கண்டதொரு விந்தை யன்றோ? 
சேயிவரை வாழ்த்துதல்போல்‌ மழையும்‌ பெய்யச்‌, 
சிந்தைநொந்தோர்‌ இராபின்சன்‌ பூங்கா தன்னில்‌. 
*நீயிருந்த;நாற்காலி!காலி”' யென்றே... 
நிறுத்தாமல்‌ கண்ணீரைச்‌ சிந்திச்‌ சொன்னார்‌... 


முன்னேற்றப்படலம்‌ 103 


அய்யாவும்‌ தனிமையிலே தவிக்க வில்லை! 
அகலாத வீரமணி, இராசா ராமன்‌, ப 
மெய்யாய்வே தாசலனார்‌, சனார்த்த னம்‌, தாள்‌ 
“விடுதலை” யில்‌ குருசாமி, தொண்டன்‌ யாக்கூப்‌, 
பொய்யாத நரசிம்மன்‌ போன்றார்‌ .- தந்‌ைத 
புகழ்பரப்ப அந்நாளில்‌ துணிந்து வந்தோர்‌ -- 
வையாத நேரமில்லை; மாவட்‌ டத்தில்‌. 


வளர்ந்திடுமா, இச்சிறுவர்‌ கூட்டம்‌? என்றார்‌. 


“தனியாகக்‌ குடித்தனம்போ! சல்லிக்‌ காசு. 
தரமாட்டேன்‌!” எனத்தந்தை சொல்லி விட்டால்‌...... 
இனியாது செய்வோம்‌? என்‌ றிருக்க லாமா?. 


இளைஞருக்கு வருங்காலம்‌ இருட்டாய்ப்‌ போமா? 


கனியாத காய்மனமும்‌ பண்ப டுத்தும்‌ 


கருணைவள்ளல்‌ அண்ணாவும்‌ முடுக்கி விட்டார்‌? 


ணில்‌ மானமிகுங்‌. கொள்கை சொல்ல 


(மாலைமணி” நாளேடும்‌ துவங்கச்‌. செய்தார்‌], 


104 அண்ணா காவியம்‌- 


அண்ணாவின்‌ அறவழியும்‌ பெரிய நோக்கும்‌ 
அனைவரையும்‌ கவர்ந்ததாலே, தமிழ மக்கள்‌ 
கண்ணாக இக்கழகம்‌ போற்றும்‌ வண்ணம்‌, 
காசுதந்தும்‌ ஆதரித்தும்‌ வளர்க்க லானார்‌, 
எண்ணாத அளவுக்குக்‌ களைகள்‌ தோன்ற, 
ஏராள உறுப்பினரும்‌ பெருகக்‌ கண்டு; 
புண்ணாகும்‌ நெஞ்சத்தோ டாட்ச யாளர்‌ 


பொறாமையுடன்‌ உற்றுநோக்கிக்‌ கண்கா ஸணித்தார்‌! 


எதிரிகளுக்‌ எடங்கொடாமல்‌ சொன்னார்‌ அண்ணா? 
ஈஇரண்டுகுழல்‌ துப்பாக்கி யாய்வி ளங்கிச்‌ 
சிதறடிப்போம்‌, அய்யாவும்‌ நானும்‌! எங்கள்‌ 
சிந்தனைகள்‌ ஒன்றேதாம்‌; செயல்‌இ ரட்டை! 
உதிரிகளும்‌, தன்னாட்டார்‌ இரத்த மெல்லாம்‌ 
உறிஞ்சிவரும்‌ அட்டைகளும்‌ ஓட வேண்டும்‌! 
முதிராது பொதுவாழ்வில்‌ இறங்க வில்லை! --- - 


முதுமையறாச்‌ சிறுவர்தாம்‌ என்றெண்‌ ணாதர்‌[* 


. அரறங்போர்க்காதை 


எழுத்தாலே புரட்சியூட்டி, வீழ்ச்சி யுற்ற 
இனமொன்றை எழுச்சிபெறச்‌ செய்து காட்டி, 
அழுத்தாமல்‌, மேன்‌ மேலும்‌ கொடுமைக்‌ காரர்‌ 
அகலுமாறு பக்குவமாய்ப்‌ பதப்ப டுத்திக்‌, 
கழுத்தின்‌மேல்‌ கத்தியோலக்‌ காத்தி ருக்கும்‌. 
கயவரது முகத்திரையைக்‌ கிழித்துப்‌ போட்டுப்‌, 
பழுத்துவரும்‌ இனவுணர்வை, உரிமை வேட்கைப்‌ 


பண்பாட்டைச்‌ கத தவற்‌ க்‌ அன்றோ? 


இவரெழுத்தால்‌ மருட்சியுற்ற ஆட்சி யாளர்‌ 
இவர்நடத்தும்‌ திராவிடநாடு! இதழின்‌ மீது 
தவஹறெனவோர்‌ குற்றத்தைச்‌ சுமத்தி னார்கள்‌! 
தக்கதொரு ட. தொகையாம்‌ ௪ என்றே 
அவர்நினைத்த மூவாயி ரத்தைக்‌ கட்ட. ட 
ஆணையிட்ட ரர்‌! வெகுண்டெழுந்த மக்கள்‌ கூட்டம்‌ 
உவகையுடன்‌ செலுத்தியபின்‌, வேண்டா மென்றே ' 
உயர்நீதி மன்றத்தார்‌ திரும்பத்‌ தந்தார்‌; 


106 அண்ணா காவியம்‌ 


பெற்றஅந்த நன்கொடையைத்‌ தந்த வர்பால்‌ 
பெருந்தகையால்‌ நன்றியுடன்‌ அனுப்பி வைத்தார்‌! 

கற்றவர்க்கும்‌ கற்பிக்கும்‌ மேதை அண்ணா 
கல்லார்க்கும்‌ களிப்பருளும்‌ பண்பு கொண்டார்‌: 

அற்றைநாள்‌ தீட்டியதோர்‌ அரிய நூலாம்‌ 
“ஆரியமாயை”' மீதும்‌ வழக்குப்‌ போட்டுப்‌ 


பிற்றைநாள்‌ வெள்வந்த தொகுப்பு நூலாம்‌ 


பெரியாரின்‌ பொன்மொழிகள்‌: ' மீதும்‌ போட்டார்‌? 


இருவருக்கும்‌ ஆறுதிங்கள்‌ சிறையும்‌ தந்தார்‌; 
இருவரையும்‌ திருச்சிக்கே அனுப்பி வைத்தார்‌; 
இருவருக்கும்‌ தண்டனையா? உறவு கொள்ள 
ஏற்பாடா? அடுத்தடுத்த அறையில்‌ இட்டார்‌! 
இருவருமே மரதிழலில்‌ பகலில்‌ எல்லாம்‌! 
இடையிலொரு பேச்சுமில்லை; பகைமை தன்னைக்‌ 
கருவறுக்கத்‌ இன்பண்டம்‌ பரிமாறி ங்கள்‌ ! 


... கண்ணியமோ? பத்துநாளில்‌ வெளியே விட்டார்‌! . 


அறப்போர்க்காதை 107 


மக்களது கிளர்ச்சிக்கு மண்டி யிட்டு 
மமதை உள்ள ஆட்சியாளர்‌ விடுவித்‌ தாலும்‌-- 
சிக்கலொளன்று நேர்ந்ததது சிரிப்பு மாகும்‌! 
சிறையினின்று வெளிவந்த அண்ணா செல்லத்‌ 
குக்கவாறு வண்டிதர மறந்தார்‌ தோழா! 
தந்தைக்கு வந்திருந்த ஊர்தி ஏறி, 
மிக்கவொரு சங்கடத்தை வென்று மீண்டார்‌! 


வேறுகட்சித்‌ துலைவரைப்போல்‌ நடந்து கொண்டார்‌, 


அடுத்துவந்த ஆண்டுகளில்‌ போராட்‌ டந்தான்‌! 
ஆணவத்தில்‌ ஆடிவந்த ஆட்சி யாளர்‌. 
கெடுத்துவந்தார்‌, எழுதுதற்குப்‌--பேச--எண்ணக்‌-- 
- இட்டியநற்‌ சுதந்திரத்தை! அதையெ திர்த்துத்‌ 
தொடுத்துவிட்டார்‌ அறப்போரைத்‌ தடையை மீறித்‌, ... 
துவளாமல்‌ நாடெங்கும்‌ தோழர்‌ சென்று 


விடுத்தனரே அறைகூவல்‌? நாட கத்தில்‌ 


வேடமிட்டுக்‌ கைதானார்‌! அண்ணா வென்றார்‌ 


108 அண்ணா காவியம்‌ 


இங்கர்சால்‌ அமரிக்க நாடு கண்ட 
இணையற்ற பகுத்தறிவு வாதி! அன்னார்‌ 
எங்கேனும்‌ சொற்பொழிவு நிகழ்த்தச்‌ சென்றால்‌-- 
எத்தனையோ பொற்காசு கொடுத்தும்‌ கேட்பர்‌! 
இங்கதுபோல்‌ கட்ட்ணத்தைச்‌ செலுத்தி, அண்ணா, த 


எண்ணில்லாத்‌ தம்பியரின்‌ பேச்சைக்‌ கேட்கும்‌ 


மல்கக்‌ புதுமரபை வகுத்துத்‌ தந்தார்‌; 


வரையாது 6 வழங்வெந்தார்‌. மக்கள்‌, செல்வம்‌! 


- வெறுங்கையை வீசி வந்த. கழகத்‌ தார்க்கு 
வீடொன்று; ₹நம்நாடு” நாள்தாள்‌ ஒன்றாம்‌! 
நறுந்தொகையைத்‌ திரட்டுதற்கோ முதல்மா நாடு! 
நம்முதவி நாடிவரும்‌ தேர்தல்‌ நாளில்‌-- ... 
::உறும்புதிய வேட்பாளர்‌ நமது கொள்கை 
ஒவ்வுமெனக்‌ கையெழுத்துச்‌ செய்து தந்தால்‌... 
எறும்பனைய சுறுசுறுப்பாய்‌ எங்கள்‌ தோழர்‌ 


ள்‌ இயங்கிடுவர்‌" என்றிட்டார்‌; வெற்றி கண்டார்‌... 


அறப்போர்க்காதை ப 109 


குடத்திலிட்ட விளக்கனைய குணவா வெல்லாம்‌ . 
குன்றிலிட்ட விளக்காக உயர்ந்த பின்னா்‌ 
மூடத்தென்னை போலானார்‌; மோசம்‌ போனோம்‌! 


முழுப்பயனை எதிரிகளுக்‌ களித்து விட்டார்‌! 


இடத்தைத்தந்‌ தேமாந்தோம்‌! எதிர்கா லத்தில்‌ 
எச்சரிக்கை கொள்வதற்குப்‌ பாடங்‌ கற்றோம்‌! 
புடத்திலிட்ட தங்கமென ஒளிர்வ தற்குப்‌. 


உற 


போராட்டத்‌ தக்குதிப்போம்‌”' என்றார்‌ அண்ணா 


£இருத்தணியில்‌ எல்லைமீட்கும்‌ போராட்‌ டத்தில்‌ 
இவிரமாய்‌ இறங்கிநின்ற சிவஞா னத்தை 
உரத்தகுரல்‌ நேருபிரான்‌ ₹முட்டாள்‌' என்றார்‌; 
உடன்தொடங்கு புகைவண்டி நிறுத்தப்‌ போர்தான்‌! 
கருத்தெரியக்‌ குலக்கல்வித்‌ இட்ட மொன்றைக்‌. 
கற்பித்த இராசாசி முதல்வ ராகார்‌! 
பெருத்தமு.தல்‌ டால்மியாவின்‌ பெயர மித்துப்‌ 
பின்கல்லக்‌ குடியாக மாற்றித்‌ தீர்வோம்‌! ட்‌ 


110 அண்ணாகாலியம்‌ 
மும்முனையில்‌ இப்போரைத்‌ தொடங்கி விட்டேன்‌! 
ப முரசறைந்தேன்‌; வீரரெல்லாம்‌ அணிவ குப்பீர்‌! 
எம்முறையில்‌ ஆண்டிடுவோர்‌ சந்தித்‌ தாலும்‌, 
ஏற்றிடுவோம்‌ சூஞூரையை; இனிப்பின்‌ வாங்கோம்‌! 
தம்பிகரு ணாநிதிதான்‌ தலைவ ராவார்‌! 
தளமமைப்பீர்‌ திருச்சியிலே! ஓடும்‌ வண்டி. 


அய்ம்பத்து மூன்றுசூலை பதினைந்‌ தாம்நாள்‌ 


அசையாது! சம்பத்தும்‌ மறியல்‌ செய்வார்‌? 


குலக்கல்வித்‌ திட்டத்தைக்‌ கொண்டு வந்த 
குல்லூகப்‌ பட்டருக்குத்‌ தொல்லை யென்றால்‌, 
விலக்இவிட்டுக்‌ காமராசர்‌ முதல்வராக .. 
ன விளங்கட்டும்‌ ; சம்மதமே!” என்றார்‌ அண்ணா, .. 
கலக்கமுற்றே அம்மாற்றங்‌ கண்டா ரேனும்‌... 
களஞ்சென்ற கலைஞருக்குச்‌ சிறையைத்‌ தந்தார்‌! 
அலைக்கழித்தும்‌, அய்ந்தாயி ரம்போர்‌ தொண்டர்‌ 
அன்றோர்நாள்‌ போராடிச்‌ சிறைபு குந்தாா்‌! 


௮றப்போர்க்‌ கர்தை 111 


நாவலர்‌, சம்பத்‌, நடராசன்‌, மதி, 
ஆவலால்‌ அய்வராம்‌ அண்ணா குழுவைச்‌ 
சென்னைச்‌ சிறைக்குள்‌ முன்னரே அடைத்தனர்‌! 
இன்னும்‌ வெளியில்‌ யாரை விடுவரோ? 
துலைமைக்‌ கழகடூமா தவழும்‌ குழந்தை 
“நிலைமையில்‌; அதனை நிர்வகிப்‌ பவர்‌ யார்‌? - 
வன்னியர்‌ குலத்திலே வந்தவர்‌ நமக்கு 
என்றுமே. 

அன்னிய ராகா அருமை ஈண்பராம்‌ 
குணத்தின்‌ குன்று கோவிந்த சாமியைக்‌ 
கணத்திலே நினைத்துக்‌ காவலாய்‌ வைத்தனர்‌! 
கண்ண தாசனும்‌ கல்லக்‌ குடிகளம்‌. 
நண்ணியே சிறையில்‌ நயந்து நுழைந்தார்‌. 
"முன்னரே வந்த சின்னவர்‌ மனோகரன்‌ .. 
நாகயம்‌ மிக்க த ல்வபப்ச சாளர்‌, 

தவளை இருந்த இணையில்‌ கியாம 


மெதுவாய்‌ நகர்ந்தார்‌! புதிய வரவாய்ப்‌ 


ர 


்ண்ணர்‌ காவியம்‌ 


புகுந்தனர்‌ புரட்சி நடிகரும்‌, கொள்கையில்‌ 


மிகுந்த விருப்புடன்‌, உகந்தரே ரத்தில்‌! 


- அடக்கு முறைகளுக்கு அஞ்சி ஓடாமல்‌ 


வடக்கின்‌ அமைச்சர்‌ வரும்போ தெல்லாம்‌ 
கருப்புக்‌. கொடிகளைக்‌ காட்டி ஸ்ஸ்‌ 
வெறுப்பினைப்‌ பலகால்‌ வெளிப்ப டுத்தினோம்‌! 
சாலை வயோரக்‌ கல்லூரி போலவே. 

மாலை வகுப்புகள்‌ ஈடத்தினார்‌ அண்ணா! 
வெட்ட வெளிகளில்‌ வீராப்புப்‌ பேசுவோர்‌... 


சட்ட மன்றம்‌ நுழைந்திடத்‌ தகுதியோ?” 


என்றனர்‌ முதல்வர்‌ காம இராசரும்‌! 
நன்று, அந்த வழியும்‌ நாடுவோம்‌ விரைவில்‌! 


“மக்கள்‌ ஆணையை மதிப்போம்‌” என்றே 


தக்க தருணம்‌ பார்த்தனர்‌ அண்ணனே! 


அண்ணா காவியம்‌ 


1/7 தேர்தல்‌ காண்டம்‌ 


19. களம்புகு காதை 
20. பிரிவினை விடுத்த படலம்‌ 


1. மீண்டும்‌ இந்தித்‌ தீ 


_ களங்யுகு காதை 


திருச்சியிலே நான்குநாள்‌ மாநாட்‌ டுக்குத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ பந்தயத்துதி திடலை அண்ணா! 
மருட்சியுடன்‌ மாற்றார்கள்‌ உற்றுப்‌ பார்த்தார்‌; இ 
மாபெரிய இடந்தேடல்‌ வீணாம்‌ என்று! 
பொருட்காட்சி; பந்தரிலே புதுமை எல்லாம்‌. 
புரிவ.தற்கும்‌. இருதிங்கள்‌. முகாமும்‌ இட்டோம்‌; ஷ்‌ 
இருட்சிறையின்‌ எதிர்ப்புறத்தில்‌! அம்பி லாரின்‌ 


்‌ - இணையற்ற துணைவர்கள்‌ தொண்டு கண்டோம்‌! 


அதுவரையில்‌ சட்டமன்ற. அருகில்‌: கூட .. 
அணுகாத அரசியலைப்‌ பேணும்‌. கட்சி, 


ட்‌ இதுவரையில்‌ யாராலும்‌ இயலா. வண்ணம்‌” 

்‌ ஈடற்ற மாநாட்டை நடத்திக்‌ காட்டிப்‌, 

்‌ பொதுமக்கள்‌ கருத்துக்கு. மதிப்ப த்தப்‌. 

_ பி திவழியைக்‌ கையாண்ட கதைஸ்யுக்‌ கேட்பீர்‌! 


பொதுமுறையில்‌ ஒ்ந்களிக்கப்‌ பெட்டி வைத்துப்‌, 
ல்‌ 4 போட்டிருந்த ஈட்டுகளை எண்ணிப்‌ "பார்த்தோம்‌! 


116 அண்ணா காவியம்‌ 
தேர்தலிலே அடுத்தாண்டு குதிப்ப தற்குத்‌ 
ாப்யுளித்தார்‌. மர்நாம்டில்‌ பங்கு: கொண்டோர்‌! 


உளர்தோறும்‌: பொதுக்கூட்டம்‌ நடத்தி, மேலும்‌ 
ர. கருத்துகளை அறிந்தார்‌ அண்ணா! 


*யார்தயவும்‌ வேண்டா நம்‌. மக்கள்‌ என்றும்‌. 
ஏழைப்பங்‌ காளரென நம்மை நம்பி, 
ப தலம்‌ தத்துள்ளார்‌எமூயன்து: பார்ப்போம்‌! 


ஒப்பற்ற மக்களாட்சி மாண்பு வெல்லும்‌!” 


'*தம்பீவர்‌! தலைமையேற்க வார'' யென்‌ றண்ணர்‌.ஃ 
_ தான்வளர்த்த, தம்பியருள்‌ ஒருவ ரான. 

்‌ நம்பிக்கை மிகவுடைய நல்ல தொண்டர்‌ 

. தாவலரை: அழைத்‌ தொரு வரலா ஐன்றோப. 

. சம்பத்து மீதிலொரு வதந்தி தோன்ற. 

சரியாமல்‌ நிலைத்துளதாய்‌ அவரே சொன்னார்‌! 
- அம்ம்பத்தா: றாமாண்டிற்‌ கூறி னாலும்‌... 
அறுபதிலே மீறிவிட்டார்‌; பிரிந்து போனார்‌! ட 


களம்புகு.காதை... 117 


டுதாண்டாம்‌ ஆண்டவராம்‌ தேச யத்தார்‌. 
பதவிதனை த ண்ப்த்கை பயன்ப டுத்திச்‌ 
சுத்தமாக எதிர்ப்பவரேர இல்லா: வண்ணம்‌ : 
துடைத்தெறிந்தார்‌. பொதுவுடைமைக்‌ டத்‌ காரை! 
அத்‌ தனையும்‌ இளைஞராக அண்ணா தம்‌ பி, 
அல்லலெலாம்‌ கடந்துபதி னய்ந்து போகன்‌ 


மொத்தசன நாயகத்தின்‌ மொய்ம்பு காக்கும்‌' 


முழுப்பொறுப்பும்‌ ஏற்றவராய்‌ உள்ளே சென்றார்‌, 


துள்ளுகின்ற மாடு, மூக்க ணாங்க யிற்றால்‌ 
"துடுக்கடங்கும்‌ பான்மைபோல்‌, கழகத்‌ தாரை 
எள்ளிநகை யாடிநின்ற *பெருந்த லைவர்‌'-- 
தெள்ளுசுவைத்‌ தேளருந்தித்‌, தமிழ கத்தார்‌ 
திரா.விடத்து வருங்கா லம்‌. காப்போம்‌ -- என்ற 
உள்ளத்தைப்‌ பெறக்கன்டும்‌. கலங்கிப்‌ போக 


ப "உருப்படியாய்‌ ௨ ஏதிர்க்க கட்சி அமைத்தார்‌: அண்ணா. 


118. அண்ணா. காவியம்‌ . 


ஈவசவாளர்‌ வாழ்க: *' வெளப்‌ பெருந்தன்‌. மைக்கோர்‌ 
வரையறுத்த. இரக்ககுணச்‌ சுரங்கம்‌. அண்ணா, 
18) தசா துயர்துடைக்கத்‌, தேங்க. நின்ற ல்‌ 
- நிகரற்ற. கைத்தறியின்‌: துணிகள்‌ விற்றும்‌, 
பிசகாமல்‌ ஈழ்க்கடலின்‌ கரையைத்‌ தாக்கும்‌ | 


பெரும்புயலின்‌ ரதன்‌ கீடு தந்தும்‌, 


நல்வாழ்வு தல்வெத்தும்‌ ப மனங்க வர்ந்தார்‌... 


பெரியாரின்‌ 'பேரெ்திர்ப்பைச்‌ சமாளித்‌ துத்தான்‌. 


பெருமையுடன்‌: பதினம்வர்‌ உள்ளே சென்றார்‌! . 


பெரியார்மேல்‌ சுடுசொற்கள்‌: வீசி விட்டுப்‌ ப 


. பெரியவராம்‌ நேருபிரான்‌ சென்னை வந்தார்‌! - ரி 


பெரியாரைத்‌. தோனே?" என்‌ றில்லை அண்ணா; 


“பிழ்கருப்புக்‌ 6 எச்டி! ்‌ என்வே ஆணை மம்‌ 


அரா. அனைவ ரையும்‌ 2 





பெரியன அற்‌ 4 ப 
.. பிடித்தடைத்தார்‌ சிறைக்குள்ளே/ ஆயின்‌ என்ன? 


களம்புகு காதை 119... 
ப எஞ்சிநின்ற வீரரெல்லாம்‌ மீனம்‌ பாக்கம்‌. 


எழில்விமான நிலையமுதல்‌ இரும ட த 


அஞ்டொது கருமைதிறக்‌ கொடியைக்‌ காட்டி. . 


அண்ணனிட்ட ஆணைதநிறை வேற்றி னார்கள்‌... 


வஞ்சியர்க்குத்‌ தென்பளித்தார்‌ வெற்றிச்‌ செல்வி! . 
மரணஅடி பட்டுவீழ்ந்தார்‌ அரசு! பின்னாள்‌... 


_ செஞ்சிமன்னர்‌ போலிவர்தான்‌ கழகம்‌ தந்த..... 
- டசன்னைநகர்‌ முதல்தந்தை; விந்தை பாரீர்‌. 


“9மான்கள்‌ கொலுவிருக்கும்‌ பண்டு மாகச்‌ 


சென்னை மா நகராட்சி இருந்த துண்டு! 


ப சாமான்யர்‌ * நாடாளுங்‌ காலத்‌ இல்‌, நாம்‌ 


ன சரித்திரத்தை மாற்றலாமே?”” கேட்டார்‌ அண்ணா. 


| ஆமாமாம்‌; "அனுமதித்தால்‌ மூ.யல்‌வன்‌!'* என்றார்‌! 
அண்ணனுக்குத்‌ தளபதியாம்‌ கலைஞர்‌. அன்றே! 


4 'ஏம ஈத்து போகா அர. "எனப்ப... ட ர்‌. 





1200... அண்ணா காவியம்‌ 


ப “வெட்டிவா!'” என்றுரைத்தால்‌ கட்டி வந்து; 


“வேறென்ன” எனக்கேட்டே அண்ணன்‌ ஆணை 


அட்டியின்றி நிறைவேற்றுந்‌ தம்பியாக 
அருங்கலைஞார்‌ 'சென்னைமா நகரின்‌ ஆட்சி. 
கெட்டியாய்க்கை பற்றியதால்‌' அண்ணா கையால்‌ ட 
சர்த்திமிகுங்்‌ கணையாழி அணியப்‌ பெற்றார்‌! 
ஒட்டிஉற வானச்ம்பத்‌, உள்ளத்‌ துள்ளே. 


ஒழியாத-அழுக்காற்றை நிரப்ப லானார்‌! 


பறந்தமன அண்ணனுக்குத்‌ தொல்லை. யாகப்‌. 


பல்வேறு செயல்களிலே ஈடு. பட்டார்‌. 
திரத்தரமாய்த்‌ தன்பின்னே வருவா ரென்று 
- தினளைத்தசில தோழரையும்‌ இழுத்துப்‌ போனார்‌; 
ப உரந்தந்த துலைவனையே ஓதுக்கிச்‌ சென்றார்‌; 
உயர்வென்று குனிக்கட்சி ஒன்று கண்டார்‌. ்‌ 
மறந்தாற்போல்‌ மாநஈட்டு வருமா னத்தை ... ப 
மறைத்துவிட்டுத்‌ தன்வசமே வைத்துக்‌ கொண்டார்‌, 


- களம்புகு காதை ட ட ட 1ம்‌. 


முன்னேற்றக்‌ கழகத்தைக்‌ கண்ட பின்னும்‌... 
“மூறைகேடாய்ப்‌ பெரியாரைப்‌ பேச வில்லை... 
துந்நேரில்‌ கண்ணியத்தைப்‌ பொதுக்கூட்‌ டத்தில்‌. சு 
. தமிழகத்தார்‌ கடைப்பிடிக்க விதைத்த அண்ணா ! 
பொன்னேபோல்‌ போற்றிவந்த இப்பண்‌ பாட்டைப்‌ 
புமூதியிலே வீசிவிட்டார்‌ இளவல்‌ சம்பத்‌! 
என்னேதான்‌ பகைகொளினும்‌ அண்ணன்‌ பேரை 


இவர்வ ாயால்‌ உச்சரித்தார்‌; எழாமல்‌ வீழ்ந்தார்‌[... 


இரண்டொருவர்‌ எதைநினைத்தோ பின்னால்‌ சென்றார்‌; 
ஏதோவோர்‌ புதுக்கட்சி; பெயரே மோசம்‌/ 


திர ண்டுவரு வார்தொண்டர்‌ என்று பார்த்தால்‌... 
-.. சேர்ந்தவரும்‌ மீண்டும்போய்‌ அண்ணா வின்பால்‌ - 


மிரண்டுமிக மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌! ட்‌ 
ர்க விரைவாக சம்பத்தும்‌ கலைத்து விட்டுப்‌ . 
-புரண்டுசென்று காமராசர்‌ குழுவில்‌ சேர்ந்தார்‌; ட்‌ 


.... புழுக்கத்தால்‌ எதிர்காலம்‌ கெடுத்துக்‌ கொண்டார்‌. 


122 அண்ணா காவியம்‌ 


- அறுபத்து நான்குதிரு விளையா டல்கள்‌ 
அணிசெய்த நான்மாடக்‌ கூடல்‌ தன்னில்‌, ன ல்‌ 
| அறுபத்தொன்‌ றாமாண்டில்‌, மூன்றாம்‌. சுற்றில்‌, 
அம்குடனே; டட நாடு க 
கறுகண்முத்‌ துத்தமுக்கம்‌ இடலைக்‌ கேட்டார்‌. ட 
தரமறுத்தார்‌ இல்லை வறல்‌ ஆட்சு. ட்ப ப 
ப '*மறுபடி.ஓர்‌ நாள்வரும்‌; நான்‌. பார்த்துக்‌. கொள்வேன்‌ 


்‌ மறவாதீர்‌! ்‌ 'என்னுமறை கூவல்‌ விட்டார்‌. 


ப தேர்தலுக்கு நிதிதிரட்டும்‌. மாதா டாகத்‌., 
“ திருப்பழங்குள்‌ றத்தில்நாம்‌ சிறப்புப்‌ பெற்றோம்‌. 
ல்‌ “யார்தயவும கோரவில்லை! என்ற பாங்கை. 


- இன்னொருகால்‌ நிலைநிறுத்திக்‌ கொண்டார்‌. அண்ணா, 
 நீர்பெருகித்‌ தஞ்சையெல்லாம்‌ மூழ்கி நிற்க. 
நேரடி யாய்த்‌ தலைமையுரை நிகழ்த்தி விட்டுப்‌ 


ர போர்முளைக்குச்‌' செல்பவர்போல்‌ சர்ட்‌ இல்‌. சென்றார்‌! 


*இரச்சாக்கு. சனைவதற்கும்‌ உகள செய்தார்‌!.. 


களம்புகு காதை. 123 
கோவையிலும்‌ சிதம்பரனார்‌ பூங்கா தன்னில்‌ 
'குவிந்தனரே மக்களொரு வெள்ள மாக; 
யாவையிலும்‌ சிறப்புமிக்க அம்மா நாட்டில்‌ 
எதிர்வந்த தேர்தல்வேட்‌ பாளர்‌. சொன்னார்‌! 
ஈதேதவையுறும்‌. எதிர்க்கட்ச இடமாய்‌ வேண்டும்‌; 
தட்டுதற்கே பிரிந்துசென்றோர்‌ திருத்த வேண்டும்‌; 


சேவையினால்‌ நாம்சிறப்போம்‌/"! என்றார்‌ அண்ணா; 


சீர்எண்ணி இராசாசி ஆகு ரித்தார்‌! 


அறுபத்தி ரண்டினிலே வந்த தேர்தல்‌ 
அளவற்ற மாறுதலைச்‌ செய்த இங்கே! ன 


் உற்பதினயிந்‌ தில்மீண்டும்‌ ஒருவர்‌ கூட 

உள்ளேசெல்‌ லாவண்ணம்‌ , எதிர்ப்புத்‌ தந்தார்‌. 
செருமுனைவாழ்‌ கலைஞரைத்தான்‌ வெல்ல என்து 
-அினத்துடனே. மற்றவரைத்‌ தோற்க டித்தும்‌. ன்‌ 


மருவிலாதார்‌ அய்ம்பதுபேர்‌ ௪ சட்ட மன்றில்‌. த 





எபுயனே சஇச்க்கட்சிய யாகச்‌. சென்றார்‌... 


ரிரிவிணை விருத்த 
॥ (ண. 1 





விந்தியத்தின்‌ தென்புறத்தில்‌ அண்ணா என்றால்‌ ப 
_ விரும்பாத மனிதரில்லை, தணல்‌ இந்த  $₹ 

விந்தைமிகு துலைவரையோ வடபு றத்தில்‌ 
வெகுகிலரே அறிந்திருந்தார்‌! நமது தோழர்‌ 

சித்தையணு எவழ்‌.றிலுமே நிறைந்த ருந்த 
-திராவிட்நா டென்கின்ற இலட்சி யத்தை 


ர்த்தவிதம்‌ உலூனுக்கே எடுத்து ரைப்போம்‌? 
ட்‌ எழில்வாய்ப்பாம்க்‌ கட கம அண்ணன்தோற்றார்‌. 


நாடாளு மன்றத்திற்‌. த அகஷ்றா்‌ சென்றார்‌; 

, நல்லவர்சேர்‌. மாநிலங்கள்‌ அவைக்குள்‌. அண்ணா. ன்‌ 

ஆட்‌ ாத தலைகளுமே அசையும்‌ வண்ணம்‌ டட 
அடுக்கடுக்காய்‌ ஆங்கிலத்தில்‌ ட்‌ லித்தார்‌. 


“வாடாமல்‌ சாலைஓர நடைபா தைமேல்‌ 
ம வசிக்கின்ற எழையரின்‌ தூதன்‌ யானே! 


“பாடாத குயில்களுக்கும்‌ குரல்கொ டுக்கும்‌. 
.... பாட்டாளி வர்க்கத்தின்‌ தோழன்‌!!! என்றார்‌; 


இருபதாண்டாய்த்‌ திராவிடநா டென்னும்‌. கொள்கை 
இழையோடும்‌ கழகத்தை நடத்தி வந்தும்‌, 
ஒருபதரும்‌ இஃகென்ன என்று கேட்க. 
உண்மையான தேவையாவை எனவி னாவத்‌.-. 
குருபயன்தான்‌ உளவோளன்‌ றறிந்து கொள்ளச்‌... _ 
சற்றேனும்‌ முயன்றதுண்டா? உணர்ந்த துண்டா? 
'செருபகைவர்‌ அண்ணாவின்‌ விளக்கம்‌ கேட்டும்‌, 


இய்ப்பதற்கு வஞ்சகமாய்த்‌ திட்ட மிட்டார்‌, . 


(அய்ம்பதுபோர்‌ சென்றுவிட்டோம்‌!” என்ப தாலே ன்‌ 
'ஆணவமாய்‌ வீற்றிருக்க. வில்லை, உள்ளே. 

ப வெம்பிதின்ற மக்களுக்கு. விடிவு காண-- ட ம 

விலைவாசி ஏற்றத்தைத்‌ தடுக்கக்‌ கோரி ட 
"நம்பிநிற்கும்‌ தொண்டருக்கே ஆணை தந்தார்‌! 

... நாடெங்கும்‌ அ தபாக ம நியல்‌ ஓர்த ாள்‌!. 
கம்பிகளுக்‌ கப்புறத்தில்‌: கலயம்‌ ஏந்தும்‌ 

. ல்‌ இருபதாமி ரம்பேர்‌. நின்றார்‌! 1 


126 ன க 2 அண்ணா காவியம்‌ | 
அண்ணாவே லூரில்‌;நா வலர்சென்‌ னைக்குள்‌ ; 

ப ஆயிரமாய்க்‌ கலைஞருடன்‌ திருச்சிக்‌ குள்ளே! 
கண்ணான பொற்செழியன்‌-மணியன்‌ என்ற 
தி ்‌ காளையர்கள்‌ இருவருமோ என்த ப 
்‌ புண்ணான கழகத்தார்‌ சிறைக்குள்‌! நையப்‌ ்‌ 


அச்புத்திய் றை. கோட்டைக்‌. குள்ளே! 


ர மண்ணாளும்‌: பேராசை படைத்த சின்ன்‌- 


- வஞ்சகமாம்‌. இந்தியாவின்‌: எல்லைக்‌ குள்ளே! 


.்‌ மிரிலினையைப்‌ பேசுவதே பெரிய குற்றம்‌; 

அதி - பிடித்தடைப்போம்‌. சறைக்குள்ளே , நீண்ட காலம்‌! 
ள்‌ பிரிவினையைப்‌ பேசுகின்ற கட்சி தன்னைப்‌” 

- பெரியதொரு: சட்டத்தால்‌ தடையும்‌ செய்வோம்‌! ப 
ட மிரிலினையைம்‌ பேசிடுவோர்‌ தேர்த லுக்குள்‌ ன்‌ 

_ பிரவேசம்‌. இகிவதைய கடல்‌. ்‌ என்று... 


ட சரிவினையே நாடிதின்ற தேசி யத்தார்‌.. 


- சட்டமொன்றும்‌. நிறைவேற்றி மிரட்ட லானார்‌! 


பிரிவினை விடுத்த படலம்‌ “2. 127. 


சிந்தனைத்தீ அணையாமல்‌ எரியு மாறு ப 
சிறைக்கோட்டம்‌ எண்ணெயிட்டுக்‌ காக்கு மன்றோ? 

பந்தமுடன்‌ தாயுணர்வால்‌ கழகங்‌ கண்ட 
பண்புருவாம்‌ அண்ணாவும்‌, மாறி மாறி 

எந்தவழி தோந்தெடுப்ப தெனநி னைந்தார்‌; 

“எதுவரினும்‌ சரியென்ற பிடிவா தத்தால்‌.... 
_ முந்திவந்து போராடி. மோதிப்‌ பார்த்தால்‌... 
முடிவென்ன? கழகந்தான்‌ ஓழிந்து போகும்‌... 


பாராளு ம்ன்றச்ன்‌ தாய கத்தைப்‌ ப படு ன 
பயின்றுநமக்‌ குத்றதென: ஏிறுக்‌. கொண்டோம்‌! ப 
பாராட்டும்‌ வண்ணமித்த அய்ந்தா. றாண்டில்‌ - 


பணிபுரிந்தே அனைவர்க்கும்‌ காட்டி யுள்ளோம்‌[. 


ப நேராகப்‌ பிரிவினைக்கொள்‌ கை, கை விட்டு. 


நேரத்திற்‌ சியையுமாறு வெளிநாட்‌ டார்கள்‌. ்‌. 


போராட இடங்கொடுக்க: மாட்டோம்‌ என்றால்‌... 


- போத்றியேதாம்‌. வளர்த்து வந்த கழகம்‌ ம்‌ கமும்‌ 


128 அண்ணா காவியம்‌ 


குமிழகத்தார்‌ வஞ்சிக்கப்‌ படும்வி தத்தைக்‌ . 

்‌. தயக்கமின்றிச்‌ சட்டமன்றில்‌ தொகுத்துக்‌ கூறித்‌ 

தமிழகம்போல்‌ மாநிலங்கள்‌ வ்‌ துக்கும்‌. ன்‌ 
தனித்தனியே உள்ளகுறை உணரச்‌ செய்து; 

தமிழகத்தார்‌ தொழில்‌ துறையில்‌, வாணி பத்தில்‌ 

தழைத்தோங்க. அதிகாரம்‌ நிறைய வாங்கத்‌ 

ச தமிழகத்தை வழிகாட்டி யாகக்‌ கொண்டு 


ணா உரிமைபெற உழைத்தால்‌ என்ன??? 


ு இவ்விதமாய்ச்‌ சிந்தனையை ஒட விட்டே 
ப ரவதத்‌ முடி வடுத்துக்‌ கொண்டார்‌ அண்ணா? 
ன்‌ கவ்விவரும்‌ போர்மேகக்‌ காரி்‌ ருட்டில்‌ ப 


-சண்ணியமாய்‌. ஆதரவைத்‌ தெரிவித்‌ காலும்‌. ்‌ 


்‌ எல்விதந்தான்‌ பெருந்தன்மை கொள்வார்‌; ஈரம்‌ ட 


ஏதுமற்ற ஆட்சியாளர்‌? குண்ட னைநாள்‌ 


செல்லிதாக முடித்தபின்தான்‌ விடுவித்‌ தர்கள்‌; 


சிறுமதியை உலகுக்குக்‌ காட்டிக்‌ கொண்டார்‌. 


பிரிவினை விடுத்த படலம்‌ 129 


மப்படைந்த தலைவரெல்லாம்‌ பதவி நீங்கு. ” 
முற்றாத இளைஞருக்கு வர்ய்ப்பு நல்க. 

நாப்பறையாய்க்‌ ₹தாமராசர்‌ திட்டம்‌” தந்து 
நல்லிளைஞர்‌ (2) பக்குவத்௪ லத்துக்‌ காம 

மாப்புகம்சேர்‌ கட்சிக்கே தலைவ ராகி, 


மாணிக்கம்‌ நேருபிரான்‌ மறைந்த பின்னா்‌, 


வாய்ப்புடனே லால்பகதூர்‌ தலைய மைச்சாய்‌ : 


விவகுத்தார்‌ பசுந்தமிழர்‌ காம ராசர்‌/ 


. :ள்ல்லையிலே கால்வைத்தான்‌ இழிந்த சீனன்‌! 
எதிரிகளை முறியடித்தல்‌, எங்கள்‌ தநோக்கம்‌/ 


தொல்லைமிகப்‌ பட்டாலும்‌, துணிவு கொண்டு 
கக்க பிரிவினையை ட்டு விட்டோம்‌. 


நல்லவண்ணம்‌. ஆதரவைத்‌ திரட்டித்‌ தந்து, 
நாட்டினது ரர வட காப்போம்‌!” ட்‌ என்று 


- சொல்லி கிட்டார்‌ பேரறிஞர்‌ ல்ல ரின்கண்‌!. 


சொரணையுள்ளோர்‌ க சூட்சுமத்தைப்‌ ட 
புரிந்து. கொண்டர்‌. 


அட்டு 


130 அண்ணா காவியம்‌ 


பாரதத்துப்‌ போர்க்களத்தில்‌ கர்ண னோடு 
பார்த்தனவன்‌ ஆர்த்தெழுந்து மோதும்‌ போது, 

சாரதியாய்‌ வீற்றிருந்த கண்ணன்‌, தம்பால்‌ 
சரம்பாய்ந்து வருவதனைத்‌ தவிர்ப்ப தற்கு, 


. மாரதத்தைக்‌ கழழுத்தித்‌ திறமை யாக . 


மைத்துனனைக்‌ காத்தபழங்‌ கதையைப்‌ போல 


- வீரதத்து வந்தெரிந்து வினைசெய்‌ அண்ணா 


- விடுதலையைக்‌ கைவிட்டுக்‌, கழகம்‌ காத்தார்‌... 


மீண்ரும்‌ இந்தித்‌ நி. 


கட்டாய இந்தியினை எதிர்த்துத்‌ தானே 
கடுவேக அரசியலில்‌ நுழைந்தார்‌ அண்ணா? 
வெட்டாத கத்தியினை வீசி, நம்மை 
விழ்த்துதற்கு தடப்‌ பலகால்‌ ஏங்கிப்‌ 
பட்டாளங்்‌ கூட்டிவந்து, வாலை நீட்டிப்‌ 
பண்டிதரின்‌ உறுதிமொழி பறக்கும்‌ வண்ணம்‌ 
எட்டாத கொம்புத்தேன்‌ எடுக்க எண்ண... 


- எழுந்ததுபார்‌ தமிழகந்தான்‌ சிலிர்த்துப்‌ பொங்கு! 


ஓய்வின்றி அறுபத்து மூன்றாம்‌ ஆண்டில்‌ 
உணர்ச்சியினை எழுப்பியதும்‌ இத்திப்‌ போர்தான்‌ ! 


எமாய்கின்றேன்‌ போர்க்களத்தில்‌! கலைவன்‌ கண்ணீர்‌ ஆ 


வாழ்த்தும்‌ என்‌. தட... ட்‌ மங்கும்‌ 


சாம்வில்லா மறத்தமிழன்‌ கலைஞ ரைத்தான்‌ ர 
. தளபதியாய்‌ நியமித்தார்‌. அண்ணா மீண்டும்‌: 


“பாய்கின்ற அரசியல்‌ சட்‌ படல குப்பின்‌ 
பதினேழாம்‌ பிரிவினுக்குத்‌ இயை வைப்போம்‌! 


132 . அண்ணா காவியம்‌ 


பட்டியல்கள்‌ இதோ/*' என்றார்‌; நாடு முற்றும்‌ 
பாய்புலிபோல்‌ வீரரது பெயரைக்‌ காட்டி, 
முட்டவரும்‌ மொழிப்பகையை ஓழிப்ப தற்கு 
முனைந்திருக்கும்‌ போர்க்குணத்தை விளக்கிச்‌ 
சொன்ன; 
அட்டியின்றிப்‌ புறப்படுவோம்‌! முதலில்‌ நானே 
அணிநகராம்‌ சென்னையிலே கடலோ ரத்தில்‌ 
பட்டப்ப கல்நேரம்‌ இயை வைப்பேன்‌! 


பலநகரில்‌ பணிதொடரும்‌!*” என்றார்‌ அண்ணா. 


அடுத்துவந்த ஆண்டுக்குள்‌ மாவட்‌ டங்கள்‌ ப 
அணிஅணியாய்‌ அளனுப்பித்‌, தீயைவைத்து, 
வீடுத்திட்ட அம்புகள்பே ஈல்‌ தொடர்ந்து சென்று, 
ப வெஞ்சிறையின்‌ அறைகளெல்லாம்‌. நிறைத்துவிட்டா 
எடுத்‌ தெறிந்து பேசுலோராம்‌ மதுரை முத்தும்‌ 
- இளையவராம்‌ தன்னம்‌ நீண்ட வாசம்‌. 
ப தொடுத்தனரே! கலைஞர்‌, நட ராசன்‌, மன்னை. 


தண்டிவீட்ட தாகப்பொய்‌ வழக்கும்‌ போட்டார்‌[ 


மீண்டும்‌ இந்தித்‌ 8 123 


செந்தணலின்‌ வெம்மையிலே சேர்த்துச்‌ சுட்டால்‌ 
செம்பொன்னும்‌ கரித்துண்டாய்‌ மாறிப்‌ போமோ? 
வெந்துயரம்‌ தந்திடுமோர்‌ சிறைவாழ்‌ வாலே 
வீரமிகு நெஞ்சந்தான்‌ சோரம்‌ போமோ? 
எந்தவித ஆதிக்கம்‌ சீறிப்‌ பாய்ந்தும்‌, 
எத்தனையோ கொடுமைகளை அடுக்கி னாலும்‌, 
இந்திமட்டும்‌ ஆட்சிமொழி என்ற கொள்கை 
எந்நாளும்‌ தென்னாட்டார்‌ ஏற்றல்‌ ஆமோ? 


“குடியரசுத்‌ திருநாளில்‌ இந்தி தேவி 
கக்‌ டய வைம அ என்று கூறி... 
முடியரசுக்‌ காலத்தும்‌ காணா வண்ணம்‌ ்‌்‌ 


முடுக்கி படார்‌ அடக்குமுறை, அறுபத்‌ தம்த்தில 


ம்‌ இடியரசா? தடியரசா? இரத்தச்‌. சேற்றில்‌ ப்‌ 
"இந்நாட்டு. வரலாற்‌ நனைத்துத்‌ தோய்க்கும்‌.. ன்‌ 
ற 


வெடியரசா? காட்டரசா? என்று. மக்கள்‌. 


வெதும்பிமனம்‌ உடைந்தார்கள்‌!! விழிப்பும்‌ பெத்தா 


134... அண்ணா காவியம்‌ 
“இத்திருநாள்‌ எமக்கில்லை; துக்க நாளே! 
எனினுமதன்‌ முதல்நாளே நமது வீட்டில்‌ 


"இத்தருணம்‌ நம்‌ எதிர்ப்பைக்‌ காட்டு தற்கே 


இருள்கருப்புக் கொடியொனறை வைப்போம்‌!” ) 


என்றால்‌... 


மெத்தனமாய்‌, ஆணவமாய்‌, முதுல மைச்சர்‌ 
வடிக்கை பார்ப்பாரோ மக்கள்‌?” என்றார்‌. 

சத்தியத்தின்‌ வாரிசுகள்‌ பலாத்கா ரத்தால்‌ 
தடியெடுத்துக்‌ கொடியறுத்துக்‌ கலசும்‌ செய்தார்‌. 


தன்னைத்தான்‌ வருத்துகின்ற தியாகத்‌ தைத்தான்‌ 
சாந்தகுண அண்ணாவும்‌ கையாண்‌ டாலும்‌ 
சென்னையிலும்‌, இருச்சியிலும்‌ இக்கு னித்தும்‌ 
தியாகமென நஞ்சண்டும்‌ எண்மார்‌ செத்தார்‌, 
முன்னுமில்லை பின்னுமில்லை உல$ல்‌ எங்கும்‌ 
ககக இப்பெரிய இழப்புக்‌ கண்டோர்‌! | 
- இன்னுமிதிக நமக்குடன்பா டில்லை! ஆனால்‌; 
ப இவர்நோச்கம்‌. தாயதன்றோ? மதித்தோம்‌ நன்கு. 


மீண்டும்‌ இந்தித்‌ கீ 134. 


இக்குளித்துச்‌ சின்னசாமி வழியைக்‌ காட்டச்‌ 
இவலிங்கம்‌ அரங்கநாதன்‌ தொடர்ந்து செல்லப்‌ 
பாக்கியமாய்க்‌ கருதினர்வீ ரப்பன்‌, முத்து 
படிக்கின்ற மாணவன்சா ரங்கபாணி! 
போக்கினரே தம்முயிரை நஞ்ச ருற்தப்‌ 
புகழ்தமிழைக்‌ காக்சுச்சண்‌ முகமும்‌, முத்தும்‌? 
தூக்கியதுப்‌ பாக்கிரவை துளைக்கச்‌ செத்தான்‌ 
துடிப்புள்ள இராசேந்த்ரன்‌ சிதம்ப ரத்தில்‌/ 


அமிழ்தினுமே இனியமொழி; ஆவி போக்கி 
அழிந்தாலும்‌ ஆட்சிமொழி இந்தி என்று 
தமிழ்தாட்டார்‌ ஏற்கமாட்டோம்‌ என்றும்‌! எங்கள்‌ 
ப சாம்பலிலும்‌ தமிழ்மணந்து சாக வேண்டும்‌! 
உமிழ்நீரால்‌ குளிப்பாட்டி, ஒதுக்கித்‌ தள்ளி, 
உதாசீனம்‌ செய்பவை தருளை பார்பர்‌ அ . 


ரா? ட 


'இமிழ்கடலின்‌ அலைபோல்‌ ஆர்த்து. வாரீர்‌! ப 
என்றெழுத்தார்‌. மாணவர்சள்‌ பல்தபு கோடி. 


131, அண்ணா காவியம்‌ 


ஆலடி௮ரு ணா,€னி வாசன்‌, ஆற்றல்‌ 
அடலேறு காளிமுத்து, காம்‌ ராசன்‌, ' 
நாலடியார்‌ போல்கணேசன்‌, கோபால்‌ சாமி, 
நாரவளவன்‌, துரைமுருகன்‌, இரகு மான்கான்‌, ்‌ 
எலமுடன்‌ சன்றர்த்தனமும்‌. இராம சாமி, 
வாக லைமணி,ரா சாமு கம்மத்‌, 
பாலமுதாஞ்‌-சின்னா,௪ தாசி 'வம்பே௱ல்‌ 


பற்பலரும்‌ எழுச்சியடன்‌ இணைய லானார்‌... 


கழகமிந்தப்‌ போராட்டம்‌ துவக்க வில்லை; 
- கலந்துகொண்டோர்‌ மாணவரே! வியக்கும்‌ வண்ணம்‌ 
அழகழகாய்‌ அணிவகுத்து மறியல்‌ செய்தார்‌! 
- ஆதிக்க இந்தியினை எதிர்ப்போம்‌ என்று, 
ட்‌ பழகுதமிழ்ச்‌ சொல்பயின்றோர்‌ எடுத்துச்‌ சொல்லிம்‌, 


பண்பாக "ஊர்வலம்போய்‌ முழக்க. மிட்டார்‌?... 


்‌ முழுநீள அரிவாளைக்‌ கொண்டு வெட்டி, ' 


்‌ முரடர்கள்‌ கலவரத்தைத்‌ காண்டி விட்டார்‌! ்‌ 


பீண்டும்‌ இந்தித்‌ த 137 


இப்பாரே இதற்குமுன்னர்‌ பார்த்தி ராத 
இனளஎழுச்சிப்‌ போராட்டம்‌! நாடு முற்றும்‌ 
துப்பாக்கிப்‌ பேரிரைச்சல்‌; துடித்துச்‌ செத்தோர்‌; 
துள்தூளாய்‌ அங்கங்கள்‌ அறுத்துத்‌ தந்தோர்‌; 
அப்பாவிப்‌ பொதுமக்கள்‌ ஆவி நீத்தோர்‌; 
அங்கிங்கெனாதபடி எங்கும்‌ ரத்தம்‌! 
எப்போதும்‌ இல்லாமல்‌ மூன்று நாட்கள்‌ 


இருப்புவழி வண்டிகளே ஓட வில்லை! 


இருப்பூரில்‌, கோவையிலே, திருச்செங்‌ கோட்டில்‌, 


இருக்குமார னி 2 பொள்ளாச்‌. சிக்குள்‌ : 


துருப்புகளும்‌ சடுன்றார்‌; சாவில்‌ வீழ்ந்தோர்‌ 
- தொகையொன்றும்‌ தெரியவில்லை; அமளி எங்கும்‌! _ 


நெருப்பிட்டார்‌ புகைவண்டி, உந்து வண்டி! 
ரதவதல்‌ ஒழிகஇந்தி எனத சொற்கள்‌. 


விருப்பமாக எழுதாமல்‌ வண்டி. ஓடா! ட்‌ 


- வெறிச்செயல்கள்‌ கேட்டஅண்ணா எரிச்சல்‌ த ட 





138 அண்ணா காவியம்‌ 


காலையிலே பல்துலக்கக்‌ கூட நேரம்‌ 
காணவில்லை; செய்திவந்து சேரச்‌ சேர... 
வேலையேதும்‌ செய்யாமல்‌, மயக்க முற்று, 
வீழ்ந்துவிட்டா.ர்‌ படுக்கையிலே அண்ணா? பின்னர்‌ 
காலைமுதல்‌ அங்கிருந்த கலைஞர்‌ ₹*அண்ணா! 
கழகத்தார்‌ என்ன "செய்வோம்‌? ஆட்சி யாளர்‌ 
வேலையன்றோ கொடுமையெல்லாம்‌? மாண வர்க்கு 


வேண்டுகோள்‌ விடுத்திடலாம்‌!' என்றார்‌; செய்தார்‌, 


_மதுவருந்தும்‌ மந்திக்குத்‌ தேளுங்‌ கொட்டி 
வலியெடுத்தால்‌ வாளாஇ ருக்கா தன்றோ! 


இதுதெரரிந்தும்‌ பக்தவத்ச லத்தைப்‌ போய்நாம்‌ 
ஏனிந்த அடக்குமுறை என்றா கேட்போம்‌? 


பொது, விரிந்த மனப்போக்கால்‌ தமிழ்கற்பித்த 


ரம்‌ இலக்குவனார்‌ லாலு. பட்டார்‌. 


'எதுபுரித்தும்‌ நிறைவுறாமல்‌ இந்தி நோயின்‌ 
ரட்‌ கலைஞரையும்‌ பிடித்துச்‌ சென்றார்‌! 


மீண்டும்‌ இந்தித்‌ தீ 130 


பிற்காலம்‌ முதலமைச்சாய்‌ வருவ தற்குப்‌ 
பேறுபெற்றார்‌ என்பதெல்லாம்‌ அறிந்து தானோ 
கற்கால மனிதரைப்போல்‌ நடந்து கொண்ட 
(கனவா”னும்‌ கலைஞரையே கைது செய்து 
நிற்காமல்‌ காவலரின்‌ அடைப்பு ஊர்திக்குள்‌ 
நெஞ்சுவலி மிகுந்திடவே ஏற்றிச்‌ சென்று 
முற்காலம்‌ ஊமைதுரை, பிள்ளை, தாசை 


மூடியபா ளயங்கோட்டைச்‌ சிறையில்‌ இட்டார்‌. 


நெல்லையிலே நடந்தபெரும்‌ பொதுக்கூட்‌ டத்தில்‌ 

நெகழ்ந்துருகும்‌ நெஞ்சினராய்‌அண்ணா சொன்னார்‌; 
“எல்லையிலே என்தம்பி அடைக்கப்‌ பட்ட 

இடமேகான்‌ யாத்திரைசெல்‌ புனித பூமி!” ப 
-சொல்லினிலே சுவையென்ன; உணர்ச்சி. யென்ன! 
சூடுபெற்றுத்‌ தமிழ்மக்கள்‌ பரிந்து கொண்டார்‌! 
தொல்லைதர. இத்.திவரும்‌ சூது தன்னைத்‌. . ப 
தொலைத்திடவே முடிவெடுத்தார்‌. அளந்த கட்சி! 


140 அண்ணா காவியம்‌ 


பக்தவத்ச லம்புரிந்த கொடுமை கட்குப்‌ 
பழிவாங்கித்‌ தோற்கடிக்கத்‌, தோர்‌. தல்‌ வெல்லப்‌ 
பத்துலட்சம்‌ நிதிதிரட்ட, வழக்கம்‌ போலப்‌ 
பயன்படும்நம்‌ பொருளாளர்‌ கலைஞ ரைத்தான்‌. 
சுத்தமாக இறக்கிவிட்டார்‌ அண்ணா! தாமும்‌ 
கற்றுலாவால்‌ சிங்கப்பூர்‌, மலாயா, சப்பான்‌, 
மொத்தமுள்ள தமிழரெல்லாம்‌ மகிழு மாறு 


முரசொலித்தார்‌; உலகமகாத்‌ தலைவ ரானார்‌ 


விருகம்பாக்‌ கத்தில்மா நிலமா நாடு.. 
வெற்றிமுகம்‌ அங்கேயே தோன்றக்‌ கண்டோம்‌! 

வெட்கமும்‌ ஆ தரவில்‌ காய்தே இல்வல. 

டப்‌ இராசாசி.சலம்புச்‌ செல்வர்‌ 
. அருகிவீட்ட்‌ காமராசர்‌ கட்சி நோக்கி 
- அறைகூவல்‌ விடுத்‌கிட்டார்‌! அண்ணா பேச்சால்‌ 
ட்‌ மதவிப்பல தமிழகத்தார்‌! பத்த லுக்குள்‌' 
.... ஊசிகுத்த இடமில்‌௦ல; உலகம்‌ அங்கே! 


அண்ணா காவியம்‌ 


..... ந ஆட்சிக்‌ காண்டம்‌ 


22. 
23. 
24. 
ஆ. 

2. 


21 


அரியணை ஏறிய காதை 


முதல்வர்‌ 


கோய்‌ வீழ்‌ படலம்‌. 


அவலம்‌ சூழ்‌ காதை 
வட்ட று காதை 


புனிதனைத்‌ தேடி... 


அரியானை ஏறிமா ௯௬௩ஆ 


தென்சென்னைத்‌ தொகுதியிலே நாடாள்‌ மன்றத்‌ 
தேர்தலிலே ஏன்‌௮ண்ணன்‌ ஈடு பட்டார்‌? 
குன்செயல்கள்‌ நாடுமுற்றும்‌ பரவ லாகத்‌ 
தம்பியர்க்குக்‌ கிடைப்பதற்கே வாய்ப்பாம்‌ என்றே! 
என்செயலால்‌ “படுத்துக்கொண் டேசெ யிப்பேன்‌” 
என்றுளறிக்‌ காமராசர்‌ தோற்றுப்‌ போனார்‌. 
வன்செயலால்‌ கலைஞரையும்‌ கொல்லப்‌ பார்த்தார்‌, 


வாக்கிழந்தார்‌ அமைச்சராக வீற்றி ருந்தார்‌! 


செல்வாக்கு வளர்ந்துளதா என்ப "தெல்லாம்‌ 
தெரிவிக்கும்‌ வாக்கெண்ணும்‌. திருநாள்‌ எக 
நல்வாக்குத்‌ தொடர்ந்துவர அண்ணன்‌ முன்னால்‌ 


நாங்களெல்லாம்‌ அமர்த்து, களிப்‌ ட குந்தோம்‌!. 


பொல்லாத வாெ னாலியோ தொடர்ச்சி யாகப்‌ 


பூரிக்கும்‌ வெற்றிகளாய்க்‌ கூ கூறச்‌. ன 


சொல்லவொணாத்‌ , துயர்சுழத்‌ துடித்தார்‌ அண்ணா. 
க “தோற்றிருக்கக்‌ கூடாதாம்‌ காம சாசர்‌. 


144 அண்ணர்‌ காவியம்‌ 


பெருந்தன்மை யாற்சொன்ன பேரு ரைதான்‌ 
... பிறா்யார்க்கும்‌ வாராத தனிமைப்‌ பண்பாம்‌! 
பெருந்தலைவர்‌ முதலாகத்‌ தொண்டர்‌ ஈறாய்ப்‌ ப 
பேசியதும்‌ ஆடியதும்‌ மறந்தா போகும்‌? 
வருந்துவதாற்‌ பயனென்ன? தலைவா்‌ அண்ணா. ப 
்‌்‌ வந்துற்ற பெரும்பொறுப்பை ஏற்க வேண்டும்‌! 
பெருந்திரளாய்‌ வாழ்த்தவந்த இதழா எர்க்குப்‌ 


பேட்டியிலே கழகத்தின்‌ திட்டம்‌ சொன்னார்‌. கல 


“பெருமிதமாய்க்‌ கடந்தகாலம்‌ திரும்பிப்‌ பார்ப்போம்‌. 
"பெரியாரின்‌ கோபசாபம்‌ வளர்க்கக்‌ கண்டோம்‌) 
க கருமூகத்தால்‌ குட்டிகளை முட்டி ட 
களிறுபோலத்‌ தந்தைநமைப்‌ டல விட்டார்‌! 


ப ஒருமித்த கருத்துடனே சுதந்தி. ராவும்‌, க . 
உடைமைபொது வென்‌ போரும்‌, முசுலிம்‌ தாமும்‌ 
"செருமுகத்து முற்போக்குக்‌. கட்டி. யாரும்‌... 


“சேர்த்துதமைப்‌ பெரும்பான்மை கத்‌ தந்தார்‌! ்‌ 


அரியணை ஏறிய காதை 145 


₹“பொறுப்போடு நடந்திடுவோம்‌; மக்க க்குப்‌ 
பொல்லாங்கு நேராமல்‌ காப்போம்‌”*” என்றார்‌, 
வெறுப்போடு, தீப்பெட்டி கையி லேந்தி, 
வெறிகொண்ட முதலமைச்சர்‌ கோட்டை சென்று 
குறிப்பாகக்‌ கோப்புகளில்‌ சிலவற்‌ த்தாம்‌ 
கொளுத்தினராம்‌; என்ன பெருந்தன்மை? ஆகா! த 
மறுப்பாரோ? மாதிலத்தி ல்‌ இதுபோல்‌ யாரும்‌ 


மக்களது இர்ப்பினையே மறைப்பார்‌ உண்டோ? 


எதமிழாய்ந்த தமிழ்மகன்தான்‌ தமிழ கத்தின்‌ 
தலையமைச்சாய்‌ வரவேண்டும்‌' ' என்று பாடும்‌ 
தமிழ்க்கவிஞன்‌ கூற்றுதனை மெய்ப்பிக்‌ கத்தான்‌. 
தமிழறிந்தார்‌ உள்ளமெல்லாம்‌ உவகை பூக்கத்‌... 
“தமிழகத்தின்‌ முதலமைச்சுப்‌ பொறுப்புக்‌ கேற்ற. 
தலைவனும்நீ!' என்றுரைத்துக்‌ கழகத்‌ தோழர்‌. ஆத 
குமிழகமே ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சந்தத்‌. 


தக்கவாறு தேர்ந்தெடுத்துப்‌ றல்‌ த்தன 
அம ப 


மூ சூஸ்வார்‌ 


அண்ணாவும்‌ பதவியேற்றார்‌, மார்ச்சுத்‌ திங்கள்‌ 
ஆறாம்நாள்‌, இராசாசி மண்ட பத்தில்‌! 
கண்ணாரக்‌ காணவந்த தோழ ரெல்லாம்‌ 
காவலரால்‌ தடுத்துவைக்கப்‌ பட்டி ருந்தார்‌, 
“மண்ணாளும்‌ மகராசன்‌ வாழ்க!” என்றே 
மனமார முழக்கமிட்டார்‌, வெளியே நின்று! : 
அண்ணாவோ வண்டியேறிப்‌ போய்வி டாமல்‌.- 


அனைவரையும்‌ கைகுலுக்கி வணக்கம்‌ செய்தார்‌! 


அ௮ன்றுமாலை இராசாசி, காம ராசர்‌, 
ஆண்டபக்த வத்சலனார்‌ அனைவர்‌ பாலும்‌ 
சென்று மாலை சூட்டிவந்தார்‌! பெரியார்‌ மட்டும்‌ 
திருச்சியிலே இருந்ததனால்‌, மறுநாள்‌ போனார்‌, 
ஒன்றுமே ஓடவில்லை; எதிர்த்த தன்னை 
... ஒதுச்காத மசன் வரவால்‌ வெட்கங்‌ கொண்டு 
'தன்றுநன்று' என்றுரைத்தார்‌ தந்த! மீண்டும்‌ 
ட நல்லவண்ணம்‌, நீடித்த பிணைப்புக்‌ கண்டோம்‌! 


முதல்வா்‌ 147 


உழைப்புக்‌ கொடையை உவந்து நல்கிடட்‌ 
பிழைப்புத்‌ தொழிலுக்‌ கப்பால்‌ பெரியதோர்‌ 
சீரணிப்‌ படையைப்‌ பேரறி வாளர்‌ 

சீருடன்‌ துவக்கினார்‌ ! செம்படை யென்றே 
அஞ்சியோர்‌ அய்யம்‌ பஞ்சாய்ப்‌ பறந்திட 
விஞ்சிடும்‌ தொண்டினால்‌ மமேவியது அப்படை! 
குடிசை வாழ்வோர்‌ அடிக்கடி தீயினால்‌ 
மடிவதும்‌ குடிசை எரிவதும்‌ தடுத்திடத்‌ 
தீப்பிடிக்‌ காத சிக்கன வீடுகள்‌ 


ஏற்பாடு செய்‌ துஅவர்‌ இடம்பெயர்த்‌ தமர்த்தினார்‌! 


க யாமல்‌ சுயமரி யாதைத்‌ 





148 


அண்ணா காவியம்‌ 


தளர்ந்த கோயிலும்‌ கிளர்ந்தெழும்‌ தண்ணா 
அமிழ்தினும்‌ ஆற்ற இனிய௩ற்‌ பெயரால்‌ 
தமிழ்நா டென்றார்‌; தமிழர்‌ வாழ்த்தினர்‌! 
தாய்க்‌கே பெயரைத்‌ தகைமையாய்ச்‌ கட்டுமிச்‌ 


சேய்க்கிணை யானவர்‌ செகத்தினில்‌ ஏது? 


- முதலைகள்‌ போன்ற முதலா ளிகளால்‌ 


பேருந்து வருவாய்‌ பிறர்க்குதவ வில்லை; 


நாட்டுடைமை யாக்கும்‌ ஈல்லதிட்‌ படத்தைப்‌ 
போட்டுக்‌ தப்பு பு துமை தொடர்ந்த 2த! 
சென்னையை ஆண்ட முன்னவர்‌ ௦ செய்த 
தீமையின்‌ உருவாய்த்‌ திகழ்ந்தது கூவம்‌! 
மூச்சு விடாமல்‌ மூக்கைப்‌ பிடித்துச்‌ 

சேச்சே என்றோர்‌ சிரித்திடும்‌ வண்ணம்‌ 
மணக்கும்‌ கூவமாய்‌ டட வழிமுறை ப 


கணிக்க உதவினார்‌ பங்க ல்‌ அண்ணன்‌. 


ப அன்னை காவிரி சென்னை வரவும்‌, 


பொன்னி நதியின்‌ புகழ்கன்‌ னீரை 


அனைவரும்‌ அருந்தி மனமகிழ்‌ வுறவும்‌- 
இணர்‌ திட்டம்‌ இயற்றித்‌ துவக்கினார்‌! ப 


முதல்வர்‌ 149 


ம துரைஅண்‌ ௦ ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ 
அ துவ்ரை அறியாப்‌ பட்ட. ரணி ப்பிர்‌ 
வழங்கிப்‌ புதிய வரலாறு படைத்தார்‌! 
அன்னையாம்‌ தமிழை அரியணை தம 
முன்னரோ பின்னரோ கண்ணுறா வண்ணமாய்‌ ... 
இரண்டாம்‌ உலக்த்‌ தமிழ்மா காட்டினில்‌ 
திரண்ட ரக தேறா மக்களும்‌ 

புரிந்து கொள்ளவே புரிந்தனர்‌ செயலே! 
ஆர்வம்‌ பெருகிய ஊ ஊர்வல ரேர்த்தியும்‌. ன்‌ 
சீர்தமிழ்ச்‌ சான்‌றோர்க்குச்‌ சிலைகள்‌ எடுத்ததும்‌ 
விந்தையாய்‌ நோக்கிய இந்தியத்‌ தலைவர்‌ 
சாகீர்‌ உசேனும்‌ (ஒகோ* என்றனர்‌! ள்‌ 
இந்தித்‌ திணிப்பினை என்றும்‌ ஏற்றிடோம்‌! :. 
செந்தமிழ்‌ ஆங்கிலம்‌ சீரிய இரண்டுமே' இ 
ஆட்சி மொழியாய்‌ அமைந்திடும்‌ இங்கென ்‌ 
மாட்சியாய்ச்‌ சட்ட மன்றில்‌ மொழிந்த . 


காட்சிக்‌ குவமை ண ம்‌ லாதே!. . ்‌. 


நேரமாவது ரா லம்‌ 


அமரிக்க அரசுதந்த அமைப்பின்‌ பேரில்‌ 
அரியயேல்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துள்ளே 
கமழறிவு மணம்வீசும்‌ குறள்ப ரப்பிக்‌ 
கருதரிய கல்வியினால்‌ சிறப்புப்‌ பெற்றார்‌. 
சமயமிது நமுவிடாமல்‌ ௮அய்ரோப்‌ பாவின்‌ 
சால்புமிகு நாடுகட்கும்‌ சென்று மீண்டார்‌! 
இமயமுதல்‌ குமசிவரை அண்ணா என்றால்‌ 
யாவருமே புகழ்ந்தேத்த உயர்ந்து நின்றார்‌! 


உஊரழியராய்‌ அரசுகனில்‌ பணிபு ரித்தால்‌ 
ஓய்வுபெறும்‌ வயதினிலே ஆட்சி ஏறிக்‌... 
_ கோழியும்தன்‌ குஞ்சுகளைப்‌ பேணுதல்‌ போல்‌ 
_. குறைவின்றித்‌ தம்பியரைப்‌ பாது காத்து, 
_ வாழியென வாழ்த்துவோரும்‌, ஒழிக என்று ப 
_ வைவோரும்‌ உடன்பிறப்பே எனம தத்துப்‌... 
| பாழுடலின்‌ நோய்பற்றிக்‌ சவலை யின்றிப்‌ 
பாரத்தைச்‌ சுமத்ததனால்‌ நைந்தார்‌ அண்ணன்‌ 


நோய்வீம்‌ படலம்‌ 121 


மருத்துவர்கள்‌ ஆராய்ந்து பார்க்கா வண்ணம்‌ 
மறைப்பதனால்‌ நேரய்வலிமை குறைந்தா போகும்‌? 
பொறுத்தருளும்‌ ஏசுபிரான்‌ சிலுவை போலப்‌ 
பொல்லாங்கைத்‌ தமக்குள்ளே சுமந்த தால்தான்‌ 
தஇருத்தமுற மேல்நாட்டில்‌ சோதிக்‌ காமல்‌ 
இங்குடனே திரும்பிவந்தார்‌ அண்ணன்‌! இங்கே 
பொருத்தமுடன்‌ பட்டமளித்‌ துயர்த்தும்‌ போதும்‌ 
போய்ப்பெறவும்‌ இயலவில்லை நலிந்து விட்டார்‌! .. 


தளிர்‌, இலையாய்ப்‌, பழுப்பா௫ச்‌, சருகாய்‌ மாறல்‌ 
தவிர்க்கவொண்ணா இயற்கைவிதி எனினும்‌, 
அண்ணா, 
குளிர்பதன அறைவெறுத்துச்‌ சொந்த வீட்டில்‌ 
- குடியிருக்கும்‌ கொள்கைவழி நிற்ப தற்கே 
அளித்தவிலை மிகப்பெறிதாம்‌; அரிதாம்‌; அந்தோ! ப 
அவர்‌உயிரைப்‌ பணயமிடல்‌ என்ன நீதி... 
-எனிமைமிகத்‌ தேவைதான்‌! எளிதில்‌ கட்டா... 
எம்தலைவுன்‌ வாழவேண்டும்‌, யாங்கள்‌. வாழ... 


132 அண்ணா. காவியம்‌ 


மறுபடியும்‌ அமரிக்கா சென்ற போழ்தில்‌ 
்‌ மருத்துவராம்‌ மில்லரிடம்‌ சி௫ச்சை பெற்றார்‌. 
_ அறுபதாம்‌ பிறந்தநாளில்‌ இருச்சி.தஞ்சை 
அண்ணனுக்குச்‌ சிலையெடுத்த அதேநே கள 
அறுவையெல்லாம்‌. நன்முறையில்‌ ௫ முடிந்த தாக ல்‌ 
அறிவித்தார்‌ நம்கலைஞர்‌ ! களிப்பில்‌ மூழ்கிப்‌ 


பொறுமையுடன்‌ காத்திருந்தோம்‌ வருகைக்‌ காகப்‌. 


பொல்லாங்கு தொடருமென அறிந்தோ மில்லை! 


எண்பதாண்டு சுடந்தவர்போல்‌ அண்ணன்‌ மீண்டார்‌! 
ஏனென்று புரியவில்லை; வந்தால்‌ போதும்‌... 
கண்குளிரக்‌ காண்பதொன்றே நிறைவ ளிக்கும்‌ ! 


காலமெல்லாம்‌ அவர்நிழலில்‌. இணக்க கண்டோம்‌ 


மண்பெருமை நிலைப்பதற்கும்‌, மாதா வுக்கு... 
ட 
_ மகனாற்றும்‌ கடமையினை முடிப்பு. தற்கும்‌. ர 


ஒண்புகம்சேர்‌. தமிழ்நாடென்‌ றுரக்கக்‌ கூவி... 
உடல்நிலைை யஸ்‌. அருதாமல்‌. நிறைவு செய்‌ தார்‌] 


- நோய்வீழ்‌ படலம்‌ 123 


பொங்கலெனில்‌ தமிழர்க்குத்‌ திருநாள்‌ என்று 
புதுமெருகு தந்தஅண்ணன்‌ அந்த ஆண்டுப்‌ 
பொங்கலினைச்‌ காஞ்சியிலே சுவைக்க எண்ணிப்‌ 
போம்வழியில்‌, கலைவாணர்‌ சிலைவைத்‌ துள்ளோம்‌, 
தங்களது திருக்கரத்தால்‌ இறக்க வேண்டும்‌; ட 
தமிழ்த்தாயின்‌ சலைமகனைத்‌ தலைம கன்நீ 
சங்காரம்‌ செய்க” என்றார்‌; இறுதி யாகச்‌ ல 


சிலசொற்கள்‌ பே௫விட்டுச்‌ சென்றார்‌; மீண்டார்‌! 


உண்ணவுமே இயலவில்லை; ஒருப ருக்கை. 
'உட்செல்ல வழியில்லை; உடல்மெ லிந்து, 
சுண்மலரும்‌ ஒளியிழந்து, நடைத எர்ந்து, 
காற்றுக்கு மொட்டைமாடி மீத மர்ந்த, 
எண்ணமெலாம்‌ நாடு, மொழி, கழகம்‌, மக்கள்‌, 
என்றிருக்க; அறியார்போல்‌ நடித்து வந்த... 
அண்ணனுக்கு நிகர்யாரே? அவர்பார்க்‌ காமல்‌ 


அமரிக்க மில்லருக்குக்‌ கொடுத்த தந்தி... .. 


144 அண்ணா காவியம்‌ 


ப எப்படியோ தெரித்துவிடத்‌--தமது நோயின்‌ 
இயல்புமிக மூற்றியதும்‌ புரிந்து கொண்டு, 
தப்பிக்க முயன்றிட்ட தம்பி யாக்குத்‌ 
தாமாகத்‌ தென்புதந்தார்‌; வேலுரார்‌ செல்ல 
ஒப்பவில்லை! உடனேதான்‌ அடையாற்‌ நில்போய்‌ 
ஒழுங்குசெய்தார்‌ ஒரேநாளில்‌ கலைஞர்‌! அங்கே 
எப்படித்தான்‌ விறுவிறுப்பாய்‌ வழக்கம்‌ போல 
ஏறுநடை நடந்துசென்றார்‌; கடைசி யாக... 


4 


சித்திரங்கள்‌ தீட்டிடுவார்‌; சிரித்து, பேசி, 
செல்பவர்கள்‌ திகைப்படையத்‌ துயார்ம றைப்பார்‌! 
சத்திரச்‌ சிகிச்சையினை வெற்றி யோடு (2) 
சடுதியிலே முடித்து, மில்லர்‌ திரும்பிச்‌ செல்லப்‌... 
_ பத்திரமாய்‌ ௮அண்ணனுடல்‌ பாது காக்கப்‌ 
படைவரிசை போற்பலராய்‌ மருத்து வார்கள்‌ 
தமங்கே நின்றதெல்லாம்‌ கனவா? சென்னை 


நிறைந்திடவே பறந்துவந்த தமிழ மக்கள்‌ .... 


நோய்லீழ்‌ படலம்‌ 154 


உறக்கமின்றி, ஊணின்றி, அடையா றெங்கும்‌ 
உட்கார்ந்து கிடந்ததெல்லாம்‌ வீணா னாலும்‌... 
மறக்கவொணாக்‌ காட்சியன்றோ? மாநி லத்தில்‌ 
மனிதஇனகத்‌ தலைவரிலே வேறு யார்க்கும்‌ 
சிறக்குமிந்தப்‌ புகழுண்டோ? செல்வாக்‌ குண்டோ? 
சீச்சியராம்‌ உச்சல்சிங்‌ காட்டி நின்ற 
அறக்குணத்தைப்‌ பாராட்டார்‌ உண்டோ? **என்றன்‌ 


ஆருயிரைத்‌ தருகின்றேன்‌; அண்ணன்‌ வாழ்க! 


இரத்தத்தைச்‌ சிறு நீர கத்தைத்‌ தந்தால்‌ 
இழப்பிளையே ஈடுசெய்யப்‌ பொருத்து இன்றீர்‌. 

உரத்தையெமக்‌ களித்திட்ட தலைவன்‌ வாழ 
உயிர்த்தானம்‌ நான்தருவேன்‌, பெற்றுக்‌, காப்பீர்‌! 


மரத்துப்போய்‌ மண்டையிலே மூளை யற்ற 


மாக்களையும்‌ மக்களாக்கி வாழ்வு தந்து, 


-தீச்சதென்ன மருத்துவர்காள்‌? யாவும்‌ செய்வீர்‌[*! 


150 அண்ணா காவியம்‌ 


இப்படியெல்‌ லாம்புலம்பும்‌ எளிய தொண்டர்‌ 
இருவிழிகள்‌ வறண்டதுதான்‌ மிச்சம்‌! நாட்டில்‌ 
ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ இல்லா வண்ணம்‌ ' 
உயர்ந்துவிட்ட எம்தலைவன்‌ ஓய்ந்தே. போனான்‌! 
பிப்ரவரி இரண்டாம்நாள்‌ நடுயா மத்தில்‌ 
பேரறிஞன்‌ பாரதிரப்‌ புறப்பட்‌ டானே (1! 
. ஓப்பாரி வைத்திடவும்‌, நாம்‌, பெண்‌ அன்றே! 
உரத்தகுரல்‌ அழுவதற்கும்‌, குழவி அன்றே! 


. அங்கிங்கெ னாதபடி எங்கும்‌ சுற்றி ப 
அருமைமிகு தமிழினத்தின்‌ பெருமை பாடும்‌ . 

சங்கத நாதவொலி நிலைத்து நிற்கத்‌, 

ப தங்குதடை ர்க்‌. பாசம்‌ ஊட்டிக்‌ 

கங்குகரை காணாத அன்பு மேகம்‌ 


படவ வடக்‌ பொழிவதையே நிறுத்திக்‌ கொண்டு 


நுங்கம்பாக்‌ கத்திலுள்ள சிறிய வீட்டில்‌ 


ுடங்கிலிட்ட கொடுமையென்ன சொல்வோம்‌; 
| ப்‌ - அந்தோ! 





எண்ணக்‌ ஆறி 


அடித்துப்‌ புரண்டு துடித்துத்‌ துவண்டு 
வெடித்த குண்டால்‌ வெருண்ட பான்மையில்‌ 
பதறிச்‌ சிதறிப்‌ பாய்ந்து தோய்ந்து 

கதறி முட்டி மோதிக்‌ ண்‌ ்‌ 

அருவிப்‌ பாய்ச்சலாய்ப்‌ ? பெருகி ஓடிட 
உருவங்‌ குலைந்தே ௨ உடைகள்‌ கழலத்‌. 

கயல்‌ முகத்தில்‌ தம்கையால்‌. ௮ றந்து 8 
நிலையை மறந்து கெட்டுயிர்ப பெய்தி ்‌ 
மூச்சு விடுதலை முற்றிலும்‌. துறந்து 
பேச்சும்‌. புலம்பலும்‌ பிழைப்ட எழுப்பக்‌ 
குய்யோ முறையோ அய்யோ சாமியென்று. 


அலறி வீழ்வதால்‌. உலரும்‌ நாவுடன்‌. 


அண்ணா காவியம்‌ 


புலரும்‌ பொழுதைப்‌ போ௭னச்‌ சபித்துத்‌ 
தளிரும்‌ இலையும்‌ சருகும்‌ பழுப்புமாய்க்‌ 
குளிரில்‌ நடுங்கும்‌ குழவியர்‌ கிழவியர்‌ 
மங்கையர்‌ மடந்தையர்‌ அரிவையர்‌ தெரிவையர்‌ 
தங்கையர்‌ தாய்மார்‌ சிங்க ஏறுகள்‌ 
யாவரும்‌ கூடினர்‌ மேவிடும்‌ ஆவலால்‌ 
ஆவியே அனைய அண்ணனைக்‌ காணவே! 


விழுவதும்‌ அழுவதும்‌ தொழுவதும்‌ வீழ்ந்தவர்‌ 


எழுவதன்‌ முன்னே ஏறி மிதிப்பதும்‌ 


என்னுயிர்‌ போயினும்‌ அண்ணனைக்‌ கண்டு 
பின்‌அது போனால்‌ போகட்‌ (ிம்என 
முன்புசெல்‌ வோரைப்‌ பின்புற மிருந்து 


வன்புடன்‌ தள்ளினும்‌ அன்புதான்‌ அன்றோ? 


எள்ளினைப்‌ போட்டால்‌ எண்ணெய்‌ ஆம்‌,கண்‌ 
கொள்ளாக்‌ கூட்டம்‌; குவலயம்‌ ஒன்றாய்ச்‌ 


சென்னையில்‌ தி ரண்ட்‌. தோ? அண்ணனின்‌ உடலை 


அவலம்‌ சூழ்‌ காதை 150 


கண்ணெனக்‌ காத்த முன்னணி அமைச்சரும்‌ 
அஞ்சினர்‌ கெஞ்சினர்‌; அனைவரும்‌ கண்டிட 
இராசாசி மண்டபம்‌ ஏறும்‌ படிகளின்‌ 


வரிசையில்‌ வைத்தும்‌ பார்த்தனர்‌ மன்னனை! 


பரிமளம்‌ இளங்கோ கவுதமன்‌ பாபு 

உரிமை பெற்றஉயர்‌ அண்ணியும்‌ மச்சியும்‌ 
அழுதனர்‌ அலறினர்‌ என்றே கூறிடின்‌ 
முழுவதும்‌ சொன்னதாய்‌ முடியுமோ? இரவெலாம்‌ 
கிடைத்த வண்டியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
வெளியூர்‌ மக்கள்‌ விரைந்தனர்‌ சென்னை! 
கூண்டினில்‌ ஏறி மாண்டு மடிந்தோர்‌ _ 
வேண்டா வழியென வெறுக்கவு மில்லை! 
நாட்டுகன்‌ மக்களில்‌ ஒன்றரைக்‌ கோடிபேர்‌ 
வீட்டுத்‌ தலைவனின்‌ வீதி உலாவினைப்‌ 
பார்த்தழக்‌ ன்‌! பட்டினி கிடந்தவர்‌ 

சீ ர்த்தியை இ ங்ஙனம்‌ செப்பியே அண்ணனின்‌. 
கீர்த்தியைப்‌ பாடுமே கின்னசுப்‌. புத்தகம்‌; ற 


ஆர்‌ த்தெழுங்‌ கடலலை ) அமைதியாய்‌ அழுதே! . 


ணவிரறை_ எரொழூ கணை 


சென்னைக்குக்‌ கல்லூரிப்‌ படிப்பிற்‌ காகச்‌ 
சேரவந்த அண்ணாவும்‌ நாற்ப தாண்டாய்ச்‌ 
சென்னையையே மிகவிரும்பித்‌ தங்கி விட்டார்‌! 
தேர்தலிலே நின்றுள்ளார்‌; தொழிற்சங்‌ கத்தில்‌ 
முன்னவராய்ப்‌ பணிபுரிந்தார்‌ ; இந்திப்‌ போரில்‌ 
முதன்முழையாய்‌ இங்கேதான்‌ மறியல்‌ செய்தார்‌! 
சென்னையிலே தெரியாத இடமும்‌ இல்லை; 
சேரிகளில்‌ அறியாத மக்க ளில்லை! 


ஆங்கிலத்தில்‌ முழுவதையுங்‌ கற்றும்‌, அந்தாள்‌ 
ஆங்கிலப்பேச்‌ சாளருக்கே மதிப்பிருந்தும்‌, 
ஆங்கிலத்தில்‌ என்றேனும்‌ பேசி னாலும்‌; 
- அஃதுமொரு, வவாய அமைத்தி ருக்கும்‌! 
பாங்குமிகும்‌ மொழிப்பற்றால்‌. த.மிழில்‌ மட்டும்‌, 
படித்தவரும்‌ பாமரரும்‌ மெச்சு மாறு 


_ வீங்குபுகழ்ப்‌ பேச்சாளர்‌ எனவி ளங்கி 


"வெத்றிபெத்றார்‌! அவர்‌உரையைக்‌ கேளார்‌ 
ப “உண்டோ? 


விடைபெறு காதை 16] 


வெளிநாட்டிற்‌ கெப்போதோ செல்ல நேர்த்தால்‌, 
விரைவாக மீள்கின்ற நாட்டுப்‌ பற்றாம்‌! 

எளிமையாகச்‌ சொந்தவீடே இல்லா வண்ணம்‌ 
எழில்‌ நகராரம்‌ சென்னையிலே நீண்ட காலம்‌ 

ஒளியுமிழாச்‌ சிற்றறையில்‌ நண்பா்‌ சூழ 
உறங்குவதும்‌, தங்குவதும்‌, விடுதி சென்றே 


துளியுணவை அருந்துவதும்‌, இரைப்ப டங்கள்‌ 


சோர்வின்றிக்‌ காணுவதும்‌ வழக்க மாகும்‌/[ 


தாய்நாட்டுக்‌ குரியபெயர்‌ மாற்றஞ்‌ செய்தும்‌, 
தலைநகரில்‌ உரிமையுடன்‌ சிலைகள்‌ வைத்தும்‌, 
ஓய்வேயில்‌ லாதுநம துயர்விற்‌ காச 
உழைப்பெல்லாம்‌ நல்கவந்தும்‌, ஏழை வாழ 
ஆய்வுரைகள்‌ அளித்ததுடன்‌, திட்டம்‌ தீட்டி, 
அருமையான தமிழ்மக்கள்‌ இதயம்‌ வீற்றும்‌, . 
“போய்வருவேன்‌! ்‌ என்றுரைத்தால்‌ அண்ண னுக்குப்‌ 


போகவிடை தருவாரா சென்னை மச்கள்‌? 
அ.கர7 படட... ச்‌ 


162 ப அண்ணா காவியம்‌ 


உண்ணுவதும்‌, உறங்குவதும்‌, உணர்வெ முந்தால்‌ 
உல்லாசம்‌. தேடுவதும்‌ விலங்குப்‌ பண்பாம்‌, 
எண்ணுவதும்‌, எண்ணியதைத்‌ திண்மை யோடே. 
எடுத்தவுடன்‌ செயலாற்றத்‌ துடித்த லுந்தான்‌ 
கண்ணியமாய்‌ வாழ்கின்ற மனிதப்‌ பண்பாம்‌, 
கருத்திலிதை மறவாமல்‌ இருத்திக்‌ கொண்டால்‌, 
அண்ணனவர்‌ சொன்னபடி நடந்தோ ராவோம்‌! 


அருந்தரய கத்துக்கே கடமை யாற்ற 


மனிதரெனப்‌ பிறக்கின்றோம்‌! அதைம றந்து, 
மனைவி: மக்கள்‌ புடைசூழ வாழ்கின்‌ றோமே/! 

ப இனிதான பல்சுவைகள்‌ துய்க்கின்‌ றோம்‌ நாம்‌; : 

எள்ளளவும்‌ பிறர்க்கிவற்றால்‌ பயன்க ஞண்டா? 

ப புனிதமான எதற்கேனும்‌. விரல சைத்துப்‌ 

-புகழொளியைச்‌ சிறிதேனும்‌ பாய்ச்சி னோமா? 


ப கனியொருவன்‌ குரியன்போல்‌ தமிழ்வா னத்தில்‌. 
தகத்தகா பம்செய்தான்‌ அதுப தாண்டில்‌! 


விடைபெறு காதை 163 
வங்கத்துக்‌ கடற்கரையில்‌ மழைக்குத்‌ இக்தில்‌ . 
வளர எழும்‌ க ச ப. 
சிங்கத்தின்‌ கம்பீரம்‌, கார்ச்சிக்‌ கின்ற 
சிறப்பெல்லாம்‌ தலைவனுக்குப்‌ பண்பாய்‌ ஆக்கித்‌... 
தங்கத்தைப்‌ புடம்போடத்‌ தணலில்‌ வைக்கும்‌ 


லை நன்மை பட எங்கள்‌ அண்ணன்‌" 


அங்கத்தைச்‌ சந்தனத்துப்‌ பேழை தன்னில்‌. ப 
ஆழகு குன்றா தெழிலுடனே தட ரகம்‌ செய்தார்‌! அ 


இவ்வரிய சிந்தனையைக்‌ கலைஞர்‌ தந்தார்‌! 
எடுத்தாள முன்வந்த அன்னா ருக்குச்‌ 
செவ்விதான முன்னறிவு நுணுக்கந்‌ தானே? 
ஈருடனே அண்ணாவின்‌. சதுக்கம்‌ இன்று ட்‌ 
ப்‌ எவ்வெவரும்‌ சென்னைவரின்‌. காண. வேண்டும்‌ 


இடங்களிலே. தார்‌. கன்‌ எங்கும்‌! 


ஒவ்வாத நாத்திகரும்‌ அமைதி நாடும்‌ ச்ட்‌ அ 
ஒப்பற்ற இருவிடமாய்‌. அமைத்தார்‌ அண்ணா! 


புணி்தணைத்‌ தேடி 
கடமை, கண்ணியம்‌, கட்டுப்‌ பாடு” இவை 
உடைமையாய்த்‌ தந்த ரிபிலா்‌ முச்சொல்‌! 
த தமரவம்‌ பணிகள்‌ தொடக்குதல; “என்ன 
கிடைக்கும்‌?” எனப்பயன்‌ கேட்பது தவறு! 
கட்சியால்‌ எனக்குக்‌ கடுகும்‌ வேண்டா; 
கட்சிக்‌ கென்னால்‌ கனிவதும்‌ யாதெனக்‌ 
கடமையே கருத்தாய்‌ இடைவிடா துழைத்தபின்‌ 


திடமிக உரிமையைத்‌ தேடுதல்‌ ஈன்‌ று! 


மடமையும்‌ கா்‌. மாய்த்துச்‌ சமூகத்தின்‌ 
இடத்தினில்‌ நீதி ரணி ங்தல்‌! ள்‌ 
எத்தனை இழப்பும்‌ இன்னலும்‌ ஏற்றிடச்‌ . 
'சித்தமா பிருத்தல்‌! சித்திர வகதைசிறைக்‌ 
கொடுமைக ளாலும்‌: கொள்கை நழுவா 


மிடா முபற்சியால்‌ மேற்செல விரைந்திடல்‌! 


புனிதனைக்‌ தேடி 165 


தீட்டா விடினும்‌ வைரம்‌ வைரமே; 

மீட்டாப்‌ போதினும்‌ வீணை வீணையே! 
எண்ணம்‌ பேச்சுடன்‌ இயைந்து செய்கை 
கண்ணியம்‌ குன்‌ நிடா வண்ணமா யிருக்திட - 
வாய்மை உண்மை வ ற்றா நேர்மை 

தூய்மை பொறுமை துணிவு கனிவு 

தன்னைப்‌ போலஅன்‌ னியரை மதித்தல்‌ 
மென்மையும்‌ வண்மையும்‌ மேன்மையும்‌ ஈன்மையும்‌ 
பெருக்கத்துப்‌ பணிவும்‌ சுருக்கத்‌ துயர்வும்‌ 


தருக்கித்‌ திரியாச்‌ சால்பும்‌ வேண்டும்‌! 


ட்ட செய்திகள்‌ வெளியில்‌ விடாத 

பூட்டுத்‌ தேவை பொ ர்க உணர்த்திட! 
ஈட்டியே பாயினும்‌ வாட்டிடும்‌ வன்முறை. ம 
தீட்டிய வாளாய்‌ த்‌. திடுமென வீழினும்‌ ்‌ 


160 


அண்ணா காவியம்‌ 


அலையாப்‌ பண்பும்‌ அடிப்படைத்‌ தேவை! . 
பட்டா எத்தின ர்‌ கட்டிக்‌ காத்திடும்‌ 
கெட்டிக்‌ குணமே கட்டுப்‌ பாடாம்‌! 


இந்தப்‌ படையினில்‌ என்னை இணைத்திடும்‌ 


சிந்தனை மட்டும்‌என்‌ சொந்த விருப்பம்‌; 
பட்டப்‌ ம்க்‌ அருமைத்‌ தலைவன்‌ 


கருமோர்‌ தத தட்டாது கேட்டலே 


முறையாம்‌; வேயன்றும்‌ முடியா விடி.லோ 


விரைவாய்‌ உயிரை விடுதலே கெ மியாம்‌! 


இருப்பதோ ஒர்‌உயிர்‌; ஏகப்‌ போவதும்‌ : 


ஒருமுறை தான்‌; ஆ.ஃது உயர்வாய்ப்‌ ீபாகலாம்‌! 


மாற்றான்‌ தே £ட்டத்து மல்லிகையும்‌ மணக்கும்‌!” 


ப மற யார்‌இப்‌ புனிதான்‌ மொழியை? 


ளங்கிருந்‌ தாலும்‌ வாழ்க” என்ப தும்‌ 


ன மங்காது: வாழ்க வச்வாளர்‌”? என்பதும்‌ 


"எப்பொருள்‌ யார்‌, யார்வாய்க்‌ கேட்பினும்‌. 


ர. அப்பொருள்‌ மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவென 


புனிதனைத்‌ தேடி [67 


மொழிந்த வள்ளுவன்‌ மூதுரைக்கு மேலும்‌ 
கழிபெரும்‌ பொழிப்புரை கழ நின்ன்‌ அண்ணன்‌! 
கொல்லும்‌ பகைவனும்‌ கூட நல்லுரை 
சொல்லுதல்‌ இயலும்‌, சுவையுடன்‌ இருப்பின்‌ 
கொள்ளுதல்‌ தீமையோ? கூடிக்‌ கெடுத்திடும்‌ 
உள்ளு தும்‌ பகையினும்‌ வெள்ளிடை மலையாய்‌ 
மாற்று முகாமில்‌ வதியும்சான்‌ ஜோரை 
ஏற்றுக்‌ கொள்வதால்‌  ற்பதம ஈன்மையே!. 
மறப்போம்‌ டல்‌ போம்‌” என  மாண்புடைச்‌ 
சிறப்பினால்‌ ன செம்மல்‌ உரைத்தனர்‌! 
பெரிய மனிதர்‌ சிறிய. தவறுகள்‌ ௬ 

பெரிய மனிதருக்‌ குரிய முறையிலே 

புரிகி, றார்‌; நமக்குப்‌ புரிகிற தெனினும்‌, 

தெரிகி ஐ உண்மையைத்‌ தீப்போல்‌ அணைத்‌ த்துக்‌ 
குளிரச்‌ செய்வதே. குணமெதுங்‌ குன்துமேல்‌.. த 


ஒளியாம்‌. தித்போர்‌ அளியாம்‌! வள்ள வர்‌. 


168 


அண்ணா காவியம்‌ 


கொன்றன்ன இன்னா செயினும்‌ அவர்செய்த 
ஒன்று நன்றுள்ளக்‌ கெடுமென உரைத்தனர்‌! . . 
மறதியால்‌ வருவது மகத்தான இன்பம்‌, 
மறதியில்‌ லாவிடில்‌ மனிதன்‌ விலங்கினம்‌! 
மன்னிப்‌ பருளும்‌ மனம்பெறும்‌ ம ன்க்தி ப 
என்னபே ரின்பம்‌? ஈடிணை யற்றதாம்‌! 
£ரழையின்‌ சிரிப்பில்‌ இலை றவனைக்‌ காண்போ 


தாகூர்‌ வக்க தகைகிறை ட்டன னி 


ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌'" 


திருமூலர்‌ சொன்ன திருமந்‌ திரமும்‌ 


ரமதண்‌ ணன்‌ அரும்‌ சமதர்ம நெறியாய்‌ 


எளிதாய்‌ வழங்கிய கழிபெருங்‌ கொடையே! 


இஃதே எமதரும்‌ இலட்சிய மென்று 


_ பல்லாற்‌ றானும்‌ பணியாற்‌ இதற்கே 


நின்வழி நின்று கன்மை பெருக்கஇவ்‌ 


அர்சனை அமை த்தோம்‌; விரைவாய்‌ த்‌ திட்டம்‌ 


நிறைவேற்‌ நிடவும்‌ நெறிமுறை வகுத்தோம்‌! 


புனிதளைக்‌ தேடி ப 169 
அனைத்துல கெங்கும்‌ நினைத்தும்‌ பார்த்திடா 
இனித்திடும்‌ செயல்கள்‌ எண்ணில்‌ அடங்கா! 
ஒன்றரைச்‌ சாணுள ஓலைக்‌ குடிசை 
சென்றது; மாடிச்‌ செங்கற்‌ கட்டடம்‌ 
வந்தது! உழுதிட நிலமும்‌, சொந்தமாய்க்‌ 
குந்திட மனையும்‌ கொடுத்ததுஈம்‌ அரசே! 
மோழையும்‌ கற்று முன்னணி செல்கிறான்‌! 
ஏழை சிரிக்கிறான்‌; எவனோ எரிகிறான்‌! 
எதையும்‌ தாங்கும்‌ இதயம்‌ வேண்டும்‌”. .. 
ஞானிபபோல்‌ அண்ணா ஏனிதைச்‌ சொன்னாய்‌? 
தேனினும்‌ இனியவுன்‌ தீஞ்சொல்‌ கேட்டு 
மிகுதியும்‌ இன்பப்‌ பகுதியில்‌ வாழ்ந்தோம்‌! 
தகுதியுள்‌ ளோரை து மேலே ந 
ஏற்‌ றி விட்டல்‌ ஏணியே! உன்னைப்‌ 


. போற்றிப்‌ புகழவோ போதாது நேரம்‌! 


170 


௮ண்ணா காவியம்‌ 


ஒளிதனை உமிழும்‌ உன்‌ விழிமலர்‌ கண்டும்‌, 
களிப்பினைச்‌ சிந்தும்‌ உன்‌ கனியிதழ்‌ பேசிடும்‌ 
அமுதத்‌ தமிழ்மொழி ஆர்வமாய்க்‌ கேட்டும்‌, 
குமிழ்மூக்‌ குப்பொடி கொள்வதை ரசித்தும்‌; 


கவிதை எழுதெனக்‌ கட்டளை நீயிடத்‌ 


ப தவித்திடும்‌ என்னைத்‌ தட்டித்‌ கொடுக்கும்கின்‌ 


கைம்மலர்‌ பருபம .கழுத்தினில்‌ கோயிதைச்‌ 


ள்‌ ெப்னும்வாய்த்‌ தே'யெனத்‌ தைலக்‌. தடவியும்‌, 


- விருந்தில்‌என்‌ அருகே அமாம்‌ துவே இகல்‌ 


புரிந்ததெனை அருந்திடச்‌ செய்யுமுன்‌. போக்கும்‌, 


என்திரு மணத்தில்‌ இடர்‌எழத்‌, தவிர்த்து, ... 
முன்னி ருந்து முடித்ததோர்‌ வெக்ற்பும்‌, ்‌ 


சன்னெதிர்‌ வருங்கால்‌ புன்‌. னதை புரிந்தே. 


என்முகம்‌ பாரா து முன்வரும்‌ தொக்தியைப்‌ ல 
ர பார்த்துச்‌ சிரிக்குமுன்‌ ரேர்‌ த்தியும்‌ நினைத்தே ட்‌ 


-.. ஆல்போல்‌ தழைத்தகின்‌ அடியினில்‌ விழுதாய்ப்‌ 


புனிதனைத்தேடி 171 

பற்கள்‌ துலக்கிடும்‌ அற்ப ்‌ ட்விடமால்‌ 

சிற்சில ஆணைகள்‌ சிரமேற்‌ கொண்டு 

செய்தவன்‌ , அன்பினை எய்தியோன்‌ உன்னை ப ள்‌ 
மருத்துவ மனை தனில்‌ இருத்திப்‌ பார்த்திட 
வருத்தமா ௦ கொண்டேன்‌? மனமே 'கொறுங்கினேன்‌!! ட 
துன்பங்‌ கண்டு துவளா திருத்தலும்‌. 
ப இன்பங்‌ கண்டு கண்புதைத்‌ திருத்தலும்‌ க 
கூடா தென்றே கூறினை எத்‌ 

ஏடா), தம்பி! எட்டா பேனா!” டக்‌ ப 
என்றனை; நானும்‌ எடுத்தேன்‌! இதற்கோர்‌. 

ப சென்றனை! தனியே நின்று நான்‌ தேம்பிப்‌ து 


புலம்புதற்‌. மறு சிலம்புபோல்‌ வாயும்‌ : 


3 அழுவதற்‌ கென்றே விழிகளும்‌ படைத்தேன்‌. ம்‌ 


ட வறண்டு போம்வரை திரண்டரீர்‌ சிந்திப்‌ ர ப 


ப புரண்டு. கின்‌ றன்‌, ) புனிதனைத்‌  தேடியே!... 


10, 


11, 
12. 


13, 


14. 


ப திராவிடநாடு பிரிவினை நாள்‌ 


பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ பெருவாழ்வில்‌ 
நிகழ்ச்சிகளின்‌ கால்‌ நிரல்‌ 
அண்ணா பிறந்தநாள்‌ 1909 செப்டம்பர்‌ 15. 


சென்னை பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ சேர்தல்‌ 1928 
இராணியம்மாளை மணம்‌ 


புரிந்தது 1930 செப்டம்பர்‌ 10 
எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றது-- 

குந்தை பெரியாருடன்‌ அறிமுகம்‌ 1935 
முதல்‌ இந்திப்போர்‌ தளபதி ர 
4 மாத சிறை தண்டனை 1938 
குமிழ்நாடு தனி நாடாக வேண்டும்‌ 
எனும்‌ தீர்மானம்‌ 1938 டிசம்பர்‌ 29. 
காஞ்சியில்‌ திராவிட நாடு ப ட்‌ 
பிரிவினை மாநாடு 1940 ஜூலை 2. 


திருவாரூர்‌ மாநாடு.௮அண்ணா பொதுச்செயலாளர்‌. 
திராவிடநாடு தனிநாடாக வேண்டும்‌ 


எனுந்‌ தீர்மானம்‌ 1940 ஆகஸ்டு 24, 25... 
திராவிட நாடு”* இதழ்‌ துவக்கம்‌-நீதிக்‌ கட்சி. 
மாநாட்டுத்‌ தலைமை ஏற்றல்‌ 1942. 


முதல்‌ நாடகமான -“சந்திரோதயம்‌' அரங்கேற்றம்‌. 
நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, பேராசிரியர்‌ 
ரா. பி, சேதுப்பிள்ளை ஆகியோருடன்‌ சொற்போர்‌ . 
(5 பரவட்டும்‌) ப 1943. 
சேலம்‌ மாநாடு.-திராவிடர்‌ கழகம்‌ என்று பெயா்‌ 
மாற்றவும்‌, பட்டம்‌ பதவிகளை விடவும்‌ 
“அண்ணாதுரை கர்மானம்‌”.. . 1944 ஆகஸ்டு 20 
இருச்சி மாகாணமாநாடு- ராவிடநாடு தனி 
நாடாக அனவ்தாக்‌ கலகலப்பு சட்டைப்‌ படை ட 
துவக்கம்‌ பல்பம்‌. 1945 செப்டம்பர்‌ 29 
மதுரை எட்ட சடய்‌ படை மாநாடு... ப 
1946 மே 11, 12. 


ப கொண்டாடுதல்‌ ப . ற 1947 தல்லை 1 


14. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21, 


24, 
கபட 
24, 
45... 
26. 


த்த 


48. 


அண்ணா காவியம்‌ 153. 


₹திராவிட நாடு'” பத்திரிகை ஜாமீன்‌ 


வழக்கில்‌ ரூ 3000 அபராதம்‌. 1948 ஜுன்‌ 28 
இரண்டாம்‌ இந்தி எதிர்ப்பு மறியலில்‌ ஆ 
சிறைப்படுதல்‌ 1948 
ஈரோடு தனி மாநாட்டுத்‌ 

தலைமை 1948 அக்டோபர்‌ 23, 24 
கோவை முத்தமிழ்‌ மாநாடு 1949 மே 28 
திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ 

துவக்கம்‌ 1949 செப்டம்பர்‌ 17 


₹“ஆரிய மாயை'” வழக்கில்‌ தண்டனை. 

திருச்சியில்‌ பெரியாருடன்‌ 10 நாள்‌ 
சிறைவாசம்‌-விடுதலையானது 1950 செப்டம்பர்‌ 28 
முதலாவது தி, மு, க, மாநில ப 


மாநாடு, சென்னை (அறிவகம்‌ 


வாங்கப்‌ பெற்றது) 1951 டிசம்பர்‌ 13, 14, 15, 16. 
கைத்தறித்‌ துணி விற்பனை 


மும்முனைப்‌ போராட்டங்களில்‌ 


3 மாதம்‌ சிறைசெல்லுதல்‌ ப 1953 ஜனல. ப 


திருச்சி இரண்டாவது தி. மூ. க, மாநில மாநாடு. 
(தேர்தலில்‌ நிற்க முடிவு) 1956 மே 17, 18, 19, 20 


காஞ்சிபுரம்‌ சட்டமன்ற 


- உறுப்பினரானது 1957 பிப்ரவரி 


பிரதமர்‌ நேருவுக்குச்‌ கருப்புக்‌ கொடி 
சிறைப்படுதல்‌ டது டது ஜனவரி 6 
சென்னை ரத வக சன தி. மு, ௧, 5 


கைப்பற்றல்‌ ப 1959 ஏப்ரல்‌ ப 


தி.மு.க. ரர தர்பார்‌ இரண்டாம்‌... ப 
முறை தோர்ந்தெடுக்கப்பட்டது - 1960 செப்டம்பர்‌ 17 . 
தி.மு.க. மூன்றாவதுமாநிலமாநாடு,, 
இருப்பரங்குன்றம்‌ (தஞ்சை வெள்ளம்‌--நேரில்‌ 


பார்வையிட்டது) 1961 ஜூலை 13, 14, 15, 16... 


மாநிலங்கள்‌ அவையில்‌ கன்னிப்‌ பேச்சு 1962. க்‌ ம ்‌ 


174 
29. 


30. 
21 


32, 
33, 


34. 
33. 


36. 


37. 
38. 


39, 


41, 
42. 
43. 


௮ண்ணா காவியம்‌ 


விலைவாகி மறியல்‌ போராட்டம்‌-- 

வேலூர்‌ சிறை--விடுதலை : 1962. அக்டோபர்‌ 24 
பிரிவினைத்‌ தடை மசோதா மீது உரை-- 

பரிமளம்‌, இளங்கோ திருமணம்‌ ப்‌ 
நடத்தியது 1963 செப்டம்பர்‌ 1 
அரசியல்‌ சட்ட மொழிப்பிரிவு 

எரிப்புப்‌ போராட்டம்‌..6 மாத சிறை 


தண்டனை.-சென்னை மத்திய சிறையில்‌ ப 1964 
இந்தி ஆட்சி மொழிச்‌ சட்ட ப ப ப 
எதிர்ப்பு நாள்‌ 1965 ஜனவரி 25 .. 
மலேசியா, சிங்கப்பூர்‌, பாங்காக்‌, ப 

- ஐப்பான்‌ பயணம்‌ 1965 ஜுலை 
முதலமைச்சர்‌ பொறுப்பேற்றல்‌ 1967 மார்ச்‌ 6 
தமிழ்நாடு பெயர்‌ மாற்றத்‌ தீர்மானம்‌ ப 
நிறைவேற்றல்‌ ப 1967 ஜூலை 
இரண்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
சென்னை 1968 ஜனவரி 3. 


யேல்‌ பல்கலைக்கழகத்தல்‌ சிறப்பு 1968 ஏப்ரல்‌ 15 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ ப 


கழகத்தில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ 1905 செப்டம்பர்‌ 8. 


சிச்சை பெற்று அமெரிக்காவினின்று ப ல 
திரும்புதல்‌ 1968 நவம்பார்‌ 6 
“தமிழ்நாடு! பெயர்‌ சூட்டுவிழா-.. 

பொதுக்‌ கூட்டம்‌ ப 1968 டிசம்பர்‌ 1 
கலைவாணர்‌ சிலை இறப்புவிழா .... 1969ஜனவரி14 
அடையாறு மருத்துவமனை சரத்‌ 1969 ஜனவரி20 . 
நிறைதல்‌... 1969 பிப்ரவரி 3 டக 
1196 18ரத26$4 மமக] 211864 0... 

15 ஐ1111௦ 06016-80௦01010த 1௦ பெற €55 ள்‌ 
00% ௦8 7600108-1984 10111௦ 1969 பிப்ரவரி 2 


"௪7 இர்‌ 
70702 78 சரா 21 
ரர்ரீடி ராமர வா 


கறறக ௬86 010 1௦ 600076 116 1111127876, 

1௦ 1/த0160 ௧150 116 10416 114216; 

116 601160 ௧௩ம்‌ 101160 811 சகர ௨௫ம்‌ நர்ஹ்ட 

கற 8160 ம14௦ 11217 நார்று08 11௦ ஊூறர6ர6 [1ஜ*: 
7ந௨ ம6006886ம்‌ 10898868 61164 00 கறறக 

&100 116 (01140 த ாாம்‌111௦75 ௦க்ர்றற6ம்‌ நரம: 

11௦ 168021 கர்‌ 6761 80. ஜ1€84 8௩ [ஈரி 16106 
[265116 0886881007 (001102 8ரிம2106; 

_ க்றாத வ௦5 60 ௦1 ம்பி ௨ 20000) 08 811467 

௪1 ஏர க வர்தற்புர்சா 0809-16 1006 ௦7 8110: 
81111௦0105 ௦7% க॥012006 ௫216 1816 ௦1156 


.... நிர்ற்ர்த 0010 0ரி ௦ாக(ர00 80 8147௧௦1146; 


கறறக நரச்கர்60 811 46 801%2705 1௦ 80 கரோ. 

14166 மகக, 84073), 801600 8ம்‌ ௨11 (6 4718 80 30 21506; 

16 1788 116 801 0ரீ (6 ]காரர்‌[ 1௨10 

தறம (1௦ நீதற்கிர ௦ரீ ர 000067 [4106 211 என்க 

_ ரிறஉநுமோர்டி 6 1௦10 50. 80611-001ற0, 

கறம $ற்க 5ர்மம்சறர்8 1௦௦160 4௦ ரர 811 காலாற; 

1௦46 நகர்றத மா111105 16 88 க 010116 816 

காம்‌ 0211 ஊர்வறத ரிர்றம்‌, ற1110800102 800 16808: 

கா்‌ கரு 18%6 கறறக 0௦04 உ௱ஷு, 

 மிறா்ற01 1118 றார்‌ ந்தர்‌ நரன] 106 ரவ; ஆ. 

சிறகு 1785 ௨ 3011]. ௦” 01 11ர்ப்வம்‌ நரர்ுகா”. 

க்ரூஸ்‌ த௦ட்புவிர்‌$604 1ம்‌5 102815 ௧11. 8(106110௦7. 

கறறக ரோர்9660 (ரத 18ம்‌ 85 8011 1420ம, 

"தரம்‌ றடக0௦ 116 1,62181க1ம௦ புகாரு 008] 801304; 

80 81684 8 800 988 ௦ம7 131027 87௦02, ப 
0௦ 10 151013], 6167 181060 118 ரசா. 


ப ஆ, 1உ11உக5ப, (க்‌. 1. ்‌ 
(3 ௦019 “யி! கரக.” ர. 1935" 


ட 
்‌ 
[| 
ட. 
ட 





அண்ணை ணை உணைவ ணை னை க ணை வல்‌ 








....... தவிஞர்‌ கருணானந்தம்‌ 15.10.1 


பூக்காடு, கனியமுது, சுமைதாங்கி (கவிதைகள்‌) 
தந்‌ைத பெரியார்‌ (வாழ்க்கை வால௱ஈறு..௮. ரை நலப...யில்‌ 
. அண்ணா-- சில நினைவுகள்‌ ப ப தா! 
- வெைரறையா டல்‌ இடையிட்ட உரைநடை. ஓவியம்‌ 
ப டாக்டர கோவூரின்‌ பகுத்தறிவுப்‌ பாடங்கள்‌ 


ப அடு மாறிமாற்றும்‌, உரைநடையில்‌ 








அச்சரகச னமாக ரனகைஷ ரர கரா அவனக்‌ 


(மனனைசககசவைனனள்‌ அடி 'ணைதைனல ம்‌ லப அகரம்‌ வரவி வவங்கசகக் கள்‌ மச எர அனாை 





 அிிமடிருர ணக யாவகை எழுல்‌ அஆஸ்வி வ வர பிஞ்ச ணைைகைககவகவ்‌ 0 அவ பிவயவதைவ வையக வச வ வவபகவைகவடியடி அடையை 


மவேந்தார்‌ அச்சகம்‌, சென்னை-14. 





